* T OF FRA REGISTRAR 
OF 
BOOKS 


30 


301 

என் பிரயாண நினைவுகள் 


S-/ 


14 JAN 951 


Kons 


சோம . லெ . இலக்குமணச் செட்டியார் . 


பாரி நிலையம் 


பிராட்வே , சென்னை . 


NO 


1989 


என் பிரயாண நினைவுகள் 


ஆசிரியர் : 
சோம . லெ . இலக்குமணச் செட்டியார் 


இலைய 


பாரி 


சென்னை 


பிராம் 


பாரி 

நிலையம் 
59 , பிராட்வே , சென்னை -1 . 


முதற்பதிப்பு : நவம்பர் 1950 . 
உரிமை ஆசிரியருக்கு . 


ARCHIVES 


1 


1080 % 


O 


* 


" DRAS 


விலை ரூ . 


ரூ.1-8-0 


கே . ஜி . பிரஸ் , சென்னை -1 . 


முன்னுரை 


இங்கே நூலுருவில் தரப்படும் எட்டுக் கட்டுரை 
களும் எனது வெளிநாட்டுச் செலவைப்பற்றி யான் 
அவ்வப்போது மாத இதழ்கள் பலவற்றிற்கு வழங்கியவை 
யாகும் . அவற்றைத் திரட்டி வெளியிட வேண்டு 
மென்று பாரி நிலையத்தார் விரும்பினர் . பல இதழ்களில் 
பிரசுரமான கட்டுரைகளை ஒருங்கே படிக்கும் வாய்ப்பு 
அன்பர்களுக்கு இம்முயற்சியால் ஏற்படுவதால் , யானும் 
அவர்கள் விருப்பிற்கு இசைந்தேன் . 


பாட புத்தகமாக்குவதற்குத் தக்கபடி , மிகப் 
திருத்தங்களுடனும் புதிய குறிப்புக்களுடனும் இந்நூல்ல் 
அமைந்திருப்பதால் , இது புதிய நூலாகவே கொள்ளத் 
தகும் . 


வரலாற்று அறிவும் நில நூல் அறிவும் மட்டும் 
இன்றைய சமூக அமைப்பிற்குப் போதியவையாகா . 
பிறநாட்டு மக்களின் வாழ்க்கை நெறிமுறைகள் , அவர் 
கள் அன்றாட வாழ்வில் விரும்புவன வெறுப்பன , பல 
நாடுகளின் தனிப்போக்குகளின் நுட்பங்கள் 

இவை 
போன்ற செய்திகளை நாம் அறிதல் நமது வாழ்க்கையின் 
போக்கிற்கு உறு துணையாகும் . நல்ல பண்பாடுகளைப் 
பின்பற்றவும் , நாட்டுப்பற்றை நம்மிடையே வளர்க்கவும் 
பொதுவாகத் தமிழ் மக்களுக்கும் சிறப்பாக மாணவருக் 
கும் இந்நூல் உதவுவதாகுக . 


நெற்குப்பை 
1-12-1950 


இங்ஙனம் , 
சோம . லெ . இலக்குமணச் செட்டியார் . 


உள்ளுறை 


எண் 


பொருள் 


பக்கம் 


1 


10 


25 


38 


1. பாரிஸ் 
2. பாழடைந்த ஜெர்மனி 
3. செக்கோசுலவகியா 
4. சுவிட்சர்லந்து 
5. பிரிட்டிஷ் பெண்கள் 
6. பிரிட்டிஷ் பல்கலைக் கழகங்கள் 
7 . யான் கண்ட பொருட்காட்சிகள் 
8. மலேயா 


58 


70 


77 


89 


என் பிரயாண நினைவுகள் 

1. பாரிஸ் 


உலகத்தில் பார்த்து இன்புறத்தக்க 

இன்புறத்தக்க நகரங் 
களுள் தலைமையானதும் , கேளிக்கை வாழ்விற்குப் 
பெயர்பெற்றதும் , பழமையும் பெருமையும் வாய்க் 
ததுமான நகரம் , பாரிஸ் . இத்தகைய பாரிஸ் பிரான் 
சின் தலைநகராகவும் , ஐக்கிய நாடுகள் சபையின் பல 
கிளைகளுக்கு இருப்பிடமாகவும் விளங்கிவருகிறது . 


நகரின் அழகு 


இயற்கையும் செயற்கையும் சேர்ந்து பல நகரங் 
களை அழகுபடுத்தி இருக்கின்றன . இவற்றுள் , என் 
மனத்தைக் கவர்ந்த நகரங்கள் ஸ்டாக்ஹோம் , 
ஜினீவா , 

சான்பிரான்சிஸ்கோ, சிட்னி , பாரிஸ் 
ஆகியவை . இந்நகரங்களுள் மிகத் தொன்மையான 
நாகரிகம் உடையது பாரிசேயாகும் . உடை வகை 
களில் புதிய தோற்றங்களைத் தரும் நகரம் பாரிஸ் 
தான் . " சுதந்திரம் , சமத்துவம் , சகோதரத்துவம் " 
என்ற இலட்சியங்களை உலகுக்குத் தந்ததும் இந்த 
நகரமே . 

நெப்போலியன் போன்ற வீரர்களும் , 
விக்டர் ஹ்யூகோ , மாப்போசான் , எமிலி சோலோ 
போன்ற இலக்கிய மேதைகளும் வாழ்ந்த நகரம் 
பாரிஸ் . ஓரிடத்திலேயே எட்டு வீதிகளும் , அதற்கு 
மேற்பட்டவையுங்கூடச் சந்திக்கும் சிறப்புடையது 


2 


என் பிராயண நினைவுகள் 


பாரிஸ் நகரம் ஒன்று மட்டுமே . அந்நகரெங்கும் 
சோலைகள் , சாலைகள் , செடிகள் , கொடிகள் , 
பச்சைப் பயிர்கள் , நீர்நிலைகள் , இன்ன பிறகாட்சி 
களைக் 

காணலாம் . கற்பனையும் கலைத்திறனும் 
இணைந்த பாரிசையும் , அதற்கு அணித்தாயுள்ள 
வெர்சே ( Versailles ) யையும் பார்க்குக் தோறும் 
இயற்கை இன்பவாழ்வு உள்ளத்தில் தோற்றி 
நிற்கும் . 


பாரி 
எண் 


கலைச் சிறப்பு 

வரலாற்றில் குறிப்பிடத் தக்க நிகழ்ச்சிகள் 
பாரிஸ் நகரில் ஓவியங்களாக வரையப்பெற்றுள்ளன ; 
சித்திரங்களாகவுஞ் செதுக்கப்பட்டுள்ளன . 
சின் கலைச்செல்வம் கணக்கிலடங்காதது ; 
ணற்ற கலைக் காட்சிச்சாலைகள் அங்கே பிரெஞ்சு 
அரசியலாரால் நிருவகிக்கப்பட்டு 

வருகின்றன . 
இவற்றுள் முதன்மையானது லூவர் அரண் மனையில் 
உள்ளது . வேறுபட்ட பல நுண்கலைகளில் பிரெஞ்சு 
மக்களுக்குள்ள ஆர்வத்துக்கு இக்காட்சி ஓர் எடுத் 
துக்காட்டாக அமைந்திருக்கிறது எனலாம் . ஓவியம் , 
சிற்பம் போன்ற கலைகளில் ஒரு காலத்தில் பிரெஞ்சு 
மக்கள் முன்னணியில் இருந்தவர் என்பது இவற்றைக் 
கண்டோருக்குத் தெள்ளிதின் புலனாகும் . பிரெஞ்சு 
மன்னர்கள் காலத்துச் சின்னங்களும் , அழியாச் 
சுடர் ( Eternal Flame ) என்ற வெற்றி மண்டபமும் , 
நெப்போலியன் சமாதியும் , பிற கட்டிடங்களும் 
பாரிசுக்குச் சிறப்புத் தருகின்றன . 

சுருங்கச் 
சொன்னால் , பாரிசின் கலையுலகில் எல்லாம் அழகு , 
எங்கும் அழகு என்றே சொல்லலாம் . 


பாரிஸ் 


3 


ஐபில் கோபுரம் 


பாரிசில் மிக முக்கியமான 

காட்சி 

ஐபில் 
கோபுரம் என்பது . இஃது முழுவதும் இரும்பால் 
அமைக்கப்பெற்ற ஒரு கோபுரம் ; இதன் உயரம் 
984 அடி . சில ஆண்டுகளுக்கு முன்வரை , இதுவே 
உலகில் உயரமான கட்டிடமாக இருந்தது . இக் 
கோபுரத்தின் உச்சியில் ஏறிப் பார்த்தால் , பாரிஸ் 
நகா முழுவதும் மிக நன்றாகத் தெரியும் . இதைக் 
கட்டி முடித்தவர் ஐபில் என்ற பிரெஞ்சுப் 
பொறியியல் வல்லார் ; இவரே அமெரிக்காவிலுள்ள 
சுதந்திரச் சிலையையும் நிறுவியவர் . 


பிற காட்சிகள் 


ஐபில் கோபுரத்துக்கு எதிரே பலே டி சாலியோ 
என்ற கவின் மிக்க அரண் மனை இருக்கிறது . இம் 
மாளிகையில் ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகங் 
கள் உள்ளன ; இந்தச் சபையில் இடம்பெற்றுள்ள 
எல்லா நாடுகளின் கொடிகளும் , பலே டி சாலியோ 
வின் முற்றத்தில் உயர்த்தப்பட்டிருப்பது , கண் 
கொள்ளாக் காட்சியாகவே இருக்கிறது . 


பாரிசின் முக்கியமான சாலை சாம்ப் - சீ - எலிசிஸ் 
என்பது . இதன் நீளம் ஒன்றேகால் மைல் ; இந்தச் 
சாலையில் ஒரே சமயத்தில் பத்து வரிசைகளில் 
சேர்ந்தாற்போலக் கார்கள் செல்ல இயலுமெனின் , 
இதன் அகலத்தை நீங்களே எண்ணிப் பாருங்கள் . 
இங்குச் செல்லும் வாகனங்களின் ஓசையும் மக்க 
ளின் 

ஆரவாரமும் கடலின் பேரிரைச்சலைப் 


4 


என் பிரயாண நினைவுக 


போலிருந்தன . சாம்ப் சீ எலீசிஸ் புதிய பாரிசையும் 
பழைய பாரிசையும் இணைக்கிறது ; இந்தச் சாலையின் 
இருபுறங்களிலும் அழகிய பூங்காக்களும் , நாளைய 
நாகரிகத்தை உருவாக்கும் வணிகரின் கடைகளும் 
மலிந்து கிடக்கின்றன . 

பாரிசில் 80 குவாட்டர்கள் உள்ளன . குவாட்டர் 
என்பதற்கு , நிருவாக வசதிக்காகப் போலீசார் 
நகரைப் பிரித்திருக்கும் பகுதி என்பது பொருள் . 
இவற்றுள் சிறப்பானது லத்தீன் குவாட்டர் என்பது . 
ரோமர்கள் பிரான்சை ஆண்டபோது , பாரிஸ் நகரம் 
இருந்த அதே நிலையில் , சில கட்டிடங்கள் பாதுகாக் 
கப்பட்டுள்ளன ; அவை சிறிதும் சிதையாமல் இருக் 
அவையுள்ள பகுதிதான் 

லத்தீன் 
குவாட்டர் . 


கின்றன ; 


உலகிலேயே அழகிய கட்டிடம் 


ஹவுசில் 


பாரிசிலிருந்து பத்து மைல் தொலைவில் வெர்சே 
என்ற ஊர் இருக்கிறது ; வெர்சேயில் சிறந்ததோர் 
அரண்மனை யிருக்கிறது . சென்னை 

இராச்சியக் 
கவர்னர் சென்னையிலிருந்து 10 மைலிலுள்ள கிண்டி 
யில் கவர்மெண்டு 

வசிப்பது போலப் 
பிரெஞ்சு மன்னர்கள் வெர்சே 

அரண்மனையில் 
வசித்து வந்தனர் . வெர்சே அரண்மனையில் தான் 
பிரெஞ்சுப்புரட்சி தொடங்கியது ; அங்கேயே 1919 
ஆம் ஆண்டில் சமாதான உடன்பாடு கையெழுத் 
திடப்பட்டது . 

ஆகையால் , அந்த மாளிகை உலக 
வரலாற்றில் 

பெற்றுவிட்டது. வெர்சே 
அரண் மனை தனி மாண்புடையது ; நுண்ணிய சிற்ப 


இடம் 


பாரிஸ் 


5 


வேலைப்பாடுகளுடன் கூடியது . 14 - ஆம் லூயிமன்னர் 
பயன்படுத்திய போர்க்கருவிகளும் நாணயங்களும் 
மற்றப் பொருள்களும் இக்கட்டிடத்தில் காட்சியாக 
வைக்கப்பெற்றுள்ளன . இதன் முற்றத்தில் மட்டும் 
பதினாயிரத்துக்கு மேற்பட்ட கார்களை நிறுத்த இடம் 
உண்டு. அரண்மனையின் தோட்டமும் மிகப் பெரியது ; 
அதன் அழகைப் 

அழகைப் புலவரே வருணிக்க வல்லவர் .. 
வெர்சேக் காட்சிகளுக்கு ஈடு இல்லை ; அந்த அரண் 
மனையைக் காட்டிலும் அழகான ஒரு கட்டிடத்தை , 
எனது நாற்பதினாயிரம் மைல் உலகப் பிரயாணத் 
தில் , நான் வேறெங்கும் காணவில்லை . 


கதம்பம் 


பாரிசில் இருப்பவை : உலகிற் பெரிய தியேட் 
டர் , 75 நாடகக் குழுக்கள் , புகழ்பெற்ற கிறிஸ்தவ 
ஆலயங்கள் . 


தூசி , 


பாரிசில் இல்லாதவை : 

பிச்சைக்காரர் 
கள் , மிகுதியான பனி , உறுதியான நாணயம் , 
பலமான அரசியலார் , சுகாதாரம் . 


பிரெஞ்சுக்காரர்களுக்கு மிக விருப்பமானவை : 
புதிய ஆபாணங்கள் , பற்பல நிற ஆடைகள் , மிகுதி 
யான விடுமுறை நாட்கள் , ஆடம்பரப் பொருள்கள் , 
பிற நாட்டார் , பாலுக்குப் பதிலாக எலுமிச்சம் பழச் 
சாற்றைச் சேர்த்த காப்பி அல்லது தேயிலை . 


ெெரஞ்சுக்காரர்களின் பொழுதுபோக்குகள் : 
உலகத்துக்குப் புதிய நடையுடைபாவனைகள் அளித் 


6 


என் பிரயாண நினைவுகள் 


உணவை 


தல் , நீந்துதல் , சூதாடுதல் , உலகப் புகழ்பெற்றவர் 
களை நேரில் கண்டு களித்தல் . 

பிரெஞ்சுக்காரர்கள் மற்ற நாட்டினரைவிடச் 
சிறப்பாகச் செய்யும் தொழில்கள் : நாடகங்களில் 
நடிப்பது , தலைமுடி வெட்டுவது , சமையல் செய்வது . 
உணவு 
மேனாட்டார் அனைவருமே , 

ஆர 
அமர உட்கொள்ளுவர் ; பலவகையான உணவு 
வகைகளைப் பிரெஞ்சு மக்கள் விருந்துகளில் படைப் 
பதால் , ஐரோப்பாவின் மற்ற நாட்டினரைவிட அவர் 
கள் மிகுதியான நேரம் உண்பர் ; தொடக்கத்தில் 
என்ன உணவு உண்டோம் என்பதை அந்த வேளை 
உணவின் இறுதியிலேயே மறந்துவிடுவதும் உண்டு ! 
அமெரிக்கத் தலைவராயிருந்த காலஞ்சென்ற ரூஸ் 
வெல்டின் மனைவி திருமதி எலியனர் ரூஸ்வெல்ட்டுக் 
குப் பாரிசில் அளிக்கப்பட்ட ஒரு விருந்து இரண்டு 
மணிநேரம் நிகழ்ந்ததாம் . அந்த விருந்துக்குப்பின் 
ஒருமுறை அமெரிக்க மக்களுக்கு வானொலியிற் பேசிய 
பிரெஞ்சுக்காரரின் 

அவிழ்ச்சுவையைப் 
பாராட்டி , அமெரிக்கரும் பிரெஞ்சுக்காரரைப்போலப் 
பொறுமையாயும் நன்ரகவும் உண்ணவேண்டு 
மென்று அவ்வம்மையார் கூறினாராம் . இந்த வானொ 

பேச்சுக்கு மறுநாள் பிரெஞ்சு உள்நாட்டு 
அமைச்சர் பின் வரும் கட்டளையை மறைமுகமாக 
அனுப்பினாராம் : 

இனிமேல் , திருமதி எலியனார் ரூஸ்வெல்ட் 
கலந்து கொள்ளும் விருந்துகளில் குறைந்த வகைகளை 
விரைவாகப் படைக்க வேண்டும் . 


போது , 


பாரிஸ் 


7 


மொழி 


புது வகை உணவுகளைப் பிரெஞ்சுக்காரர் சிறப் 
பாகச் செய்வதால் , மற்ற நாடுகளிலும் அவைகளுக்கு 
நல்ல பெயர் உண்டு; பிரெஞ்சு வழங்காக நாடுகளி 
லுங்கூட உணவுப் பட்டியல் (Menu ( ard ) பிரெஞ்சு 
மொழியிலேயே அச்சிடப்படுவது இதற்குச் சான்றா 
கும் . 


பிரெஞ்சு ஒரு சிறந்தமொழி . பிரான்சை மட்டு 
மன்று , ஏனைய ஐரோப்பிய நாடுகளையும் நன்றாக 
அறியப் பிரெஞ்சு மொழியறிவு இன்றியமையாதது . 
கனடாவில் , அரசியல் மொழிகளுள் ஒன்றாகப் 
பிரெஞ்சு வழங்கிவருகிறது . வட ஆப்பிரிக்காவின் 
சில பகுதிகளிலும் இம்மொழி பரவியுள்ளது . தத்துவ 
சாத்திரம் , விஞ்ஞானம் ஆகிய துறைகளில் ஆதார் 
மான நூல்கள் இந்த மொழியில் இருக்கின்றன . 
எனவே , தமிழ் இளைஞர் பலர் இம்மொழியைக் கற்றுப் 
பயனடையலாம் . வெளி நாடுகளில் 

தூதர் 
களின் அலுவலகங்களில் பொறுப்பான வேலைகளில் 
ஈடுபடவும் பிரெஞ்சு மொழியறிவு உதவியாயிருக்கும் . 


நமது 


தொழில் வளர்ச்சியும் விஞ்ஞானமும் 

மோட்டார்கார்கள் உற்பத்தி செய்வதிலும் , 
கப்பல்கள் கட்டுவதிலும் பிரான்சு பெருமுன்னேற்றம் 
அடைந்துள்ளது . பட்டுத் துணி போன்ற பொருள்கள் 
தயாரிப்பதிலும் அந்த நாடு சிறந்துவிளங்குகிறது . 
மற்றப் பொருள்களுடன் , மது , வாசனைத்திரவியங்கள் 
ஆகியவற்றையும் வாங்கிக்கொள்ள வேண்டுமென்று 


8 


என் பிரயாண நினைவுகள் 


பிரெஞ்சு அரசியலார் சொல்லுவதால் தான் , பிரெஞ் 
சுப் பொருள்கள் நம் நாட்டில் மிகுதியாக இறக்குமதி 
யாவதில்லை . 


இரசாயனம் , பௌதிகம் போன்ற விஞ்ஞானத் 
துறைகளில் பிரெஞ்சுக்காரர்கள் புதிய ஆராய்ச்சி 
கள் செய்திருக்கின்றனர் ; ஆர்க்டிக் பகுதிக்குப் 
பிரெஞ்சு விஞ்ஞானிகள் சிலர் சில ஆண்டுகளுக்கு 
முன் சென்றனர் . 1948 - ல் பிரான்சில் நடைபெற்ற 
விஞ்ஞான மாநாட்டுக்கு நம் நாட்டிலிருந்து பேரறிஞர் 
சர்.சி.வி. ராமன் சென்றிருந்தார் . அப்போது 
நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை, ராமன் 
( Raman Effect ) என்பது மதுவை எப்படி மாற்றுகிறது 
என்பதை அறிந்த பிரெஞ்சு 

விஞ்ஞானிகள் 
மதுவானது ராமனை எப்படி மாற்றுகிறது என்ப 
தையும் அறிய முயன்றனர் . என்று அவர் நகைச் 
சுவை தோன்றக் கூறியுள்ளார் . 


விளைவு 


பகை 


கீரியும் பாம்பும் 

ஜெர்மானியரும் பிரெஞ்சுக்காரரும் கீரியும் 
பாம்பும் போன்றவர்கள் . பல நூற்றாண்டுகளாக இவ் 
விரு நாட்டினருக்கும் இடையே ஏற்பட்ட 
உணர்ச்சியால் தான் இரு பெரும்போர்கள் உலகில் 
ஏற்பட்டன . ஜெர்மானியன் தனியாயிருந்தால் விஞ் 
ஞானத்தில் விருப்பமுடையவனாயிருப்பான் என்றும் ,, 
இன்னொரு ஜெர்மானியனைச் சந்தித்தால் இருவரு 
மாகச் சதி செய்வார்கள் என்றும் , மூன்று ஜெர்மா 
னியர் சேர்ந்தால் பிறர்மீது போர் தொடுத்துவிடுவர் 
என்றும் பிரெஞ்சுக்காரர் சொல்லுவது வழக்கம் . 


பாரிஸ் 


9 


பிரெஞ்சுக்காரர் தனிமையாயிருக்கும் போது 
காதல் நினைவாயிருப்பரென்றும் , இருவர் சேர்ந்தால் 
ஓர் அரசியல் கட்சி அமைப்பரென்றும் , மூவர் சேர்க் 
தால் ஒரு மந்திரிசபையையே மாற்றிவிடுவரென்றும் 
ஜெர்மானியர் பிரெஞ்சுக்காரரைப்பற்றிக் கேலியா 
கச் சொல்லுவர் . 
பிரிட்டிஷாரும் பிரெஞ்சுக்காரரும் 

பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் குறுக்கே 25 
மைல் அகலமுள்ள ஒரு கால்வாய்தான் இருக்கிறது ; 
எனினும் இக்கால்வாயின் இரு கரைகளிலுமுள்ள 
மக்களுக்குள் மிகுந்த வேறுபாடு காணப்படுகிறது . 
பிரிட்டிஷார் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவர்கள் ; 
பிரெஞ்சுக்காரர் இதற்கு நேர்மாறான இயல்பினர் . 
பிரிட்டிஷார் நிருவாகத் திறமைக்குப் புகழ்பெற்றவர் 
கள் ; பிரெஞ்சுக்காரர் ஊழல் மலிந்தவர்கள் . பிரிட்ட 
னில் , கூலியையோ கட்டணத்தையோ முன் கூட்டி 
முடிவு செய்யாமல் எந்த வேலையிலும் ஈடுபடலாம் ; 
பிரான்சில் இப்படிச் செய்தால் ஆபத்துத்தான் . 


2. பாழடைந்த ஜெர்மனி 


காலம் : 1948 செப்டம்பர் 14 - ஆம் தேதி காலை 
9 -மணி . 


இடம் : ஜெர்மனியில் ஹாம்பர்க் நகரில் 
ஸ்டெயின் போர்வால் சாலையில் ஒரு நாற்சந்தி . 

யான் தங்கியிருந்த இராணுவ ஹோட்டலிலிரு 
ந்து , வியாபார நண்பர் ஒருவரைக் கண்டு பேசச் 
செல்லும் வழியில் , ஒரு சுவரின் அருகே ஏராளமான 
மக்கள் கூடியிருப்பதைக் கண்டு வியப்புற்று அங்கு 
நின்ற ஆங்கிலம் தெரிந்த ஒரு ஜெர்மானியரை 
என்ன வென்று 

வினவினேன் . இரண்டாவது 
உலகப் போரினால் , ஜெர்மன் மக்கள் தினசரிப் 
பத்திரிகையை விலைக்கு வாங்கும் நிலையில் இல்லை 
யென்றும் , அதனால் 20 பிரதிகளை ஊருக்குப் பொது 
வில் வாங்கி , ஒவ்வொரு முக்கிய சந்திப்பிலும் இரண்டு 
பிரதிகளை முன்பக்கமும் பின்பக்கமுமாகச் சுவரில் 
ஒட்டிவிடுவதாகவும் , அவற்றைப் படித்துத்தான் அம் 
மக்கள் செய்திகளை அறிந்து கொள்வதாகவும் அவர் 
சொன்னார் . பத்திரிகை படிப்பதில் இவ்வித முறையை 
யான் இதற்கு முன் கண்டதுமில்லை , கேட்டதுமில்லை ; 
நாவல்களில் கூடப் படித்ததுமில்லை . 
போக்குவரத்துத் தடை 

மழைவிட்டாலும் துவ்வானம் விடவில்லை என்பது 
போல , போர் முடிந்து இப்போது நான்கு ஆண்டு 


பாழடைந்த ஜெர்மனி 


11 


கள் ஆகியும் சமாதான உடன்பாடு ஏற்பட 

டாமையால் 
ஜெர்மனியில் இன்னும் இராணுவ ஆட்சியே நடை 
பெறுகிறது . இதன் பயனாக , யாத்ரீகர் ஜெர்மனிக்குச் 
செல்ல 

அனுமதிக்கப்படுவதில்லை . ஜெர்மனியின் 
பொருளாதாரத்தைச் செப்பனிடவும் ஏற்றுமதியை 
அதிகரிக்கவும் வணிகர்மட்டும் ஒவ்வொரு நாட்டிலிருந் 
தும் இத்தனை பேர் 

என்ற வரம்புவரை முன் 
அனுமதி பெற்று ஜெர்மனிக்குச் செல்லலாம் . 
மாத்திரைகள் , பன்ரொட்டி , தேயிலை ஆகியவற் 
றையே முக்கிய உணவாகக்கொண்டு இயந்திரம் 
போல் நாள்தோறும் 16 மணிநேரம் வேலைபார்க்கும் 
லண்டனிலுள்ள இந்திய ஹை 

கமிசனராகிய 
மை தங்கிய வி . கே . கிருஷ்ண மேனன் அவர் 
களின் சிபார்சின் பேரில் பிரிட்டிஷ் இராணுவ ஆட்சி 
யினர் ஜெர்மனிக்குச் செல்ல மேற்கூறிய திட்டத்தின் 
கீழ் எனக்குக் களிகூர்ந்து அனுமதி அளித்தனர் . 
அதன் பயனாய்ப் பிரிட்டிஷ் - அமெரிக்கப் பகுதிகளில் 
ஒருவாரம் சுற்றுப்பிரயாணம் செய்தேன் . 


சுவீடனின் தலைநகரமாகிய ஸ்டாக்ஹோமி 
லிருந்து , ஸ்கான்டினேவிய ஏர்வேஸ் கம்பெனியின் 
விமானம் ஒன்றில் புறப்பட்டு , ஹாம்பர்க் விமான 
நிலையத்தில் நான் போய் இறங்கினேன் . என்னிட 
மிருந்த நாணயங்களைச் சோதித்தபின் , ஜெர்மனியில் 
செய்யப்பட்டதும் , மற்ற விலையுயர்ந்த பொருள்களும் 
என்னிடம் என்னென்ன இருந்தன என்பதை என் 
பாஸ்போர்ட்டிலேயே குறித்துவிட்டுச் சுங்க அதிகாரி 
எனக்கு விடை தந்தார் . 
* இக்கட்டுரை 1949 - ல் எழுதப்பட்டது . 


12 


என் பிரயாண நினைவுகள் 


அழிவுற்ற ஹாம்பர்க் 


வி மான 

நிலையத்திலேயே ஜெர்மனியின் 
சிதைந்த காட்சி தென்பட்டது . உடைந்துபோன 
விமானங்கள் , உருக்குலைந்த பகுதிகள் எல்லாம் 
தோற்றமளித்தன . ஹாம்பர்க்கில் என்னுடன் இறங் 
கியவர் இன்னும் ஒருவரே . நாங்கள் இருவரும் 
இராணுவ ஆட்சியினரின் யாத்ரீகர் காரியாலயத்துக் 
குச் சென்றோம் . போரினால் ஏற்பட்ட சேதம் அவ்வழி 
நெடுகப் புலனாயிற்று . அக்காரியாலயத்தின் எதிரில் 
மிகவும் அழகிய செயற்கை ஏரி ஒன்று இருக்கிறது. 
அது என் மனத்தைக் கவர்ந்தது . உணவுப் பங்கீட்டுச் 
சீட்டைவாங்கிக்கொண்டு , இராணுவ ஹோட்டலுக்குச் 
சென்றேன் . நான் சென்ற சாலைகளின் இருமருங்கி 
லும் இருந்த காட்சிகள் காணச் 

சகியாதவை . 
ஒளியிழந்த கட்டிடங்கள் ஒருபுறம் , தாயினை இழந்த 
சேய்கள் மற்றொருபுறம் , கணவனை இழந்த காரிகையர் 
இன்னொருபுறம் . இக்காட்சிகள் 

என்னுடைய 
உள்ளத்தை ஊடுருவிப் பாய்ந்தன . மூன்று மணி 
நேரத்துக்கு முன்னரோ செல்வம் பொழியும் சுவீட 
னில் இருந்தேன் . அதற்குள் எத்தனை முரண்பாடுகள் 
ஹாம்பர்க்கின் சிறப்பு 


ஹாம்பர்க் 17 லட்சம் மக்களைத் தன்னகத்தே 
கொண்ட ஓர் அழகியநகரம் ; எல்ஆற்றின் கரையிலே 
எழில்பெற அமைந்தது ; போருக்கு முந்திய ஜெர்மனி 
யிலே சீருடனும் சிறப்புடனும் விளங்கிய துறைமுகம் 
இருந்ததால் உலகிலேயே 

மிகச் சிறந்ததாக 
ஹாம்பர்க் மிளிர்ந்தது . அங்கே நடந்த ஏற்றுமதி 


பாழடைந்த ஜெர்மனி 


13 


இறக்குமதிகளின் 

அளவைக் கணக்கிட்டால் 
அதற்கு இணையான துறைமுகமில்லை என்று இயம்ப 
லாம் . இத்தகைய நகரிலே , குண்டுவீச்சால் எலும்புக் 
கூடாய்ப் போய்விட்ட கட்டிடங்களை நீக்கிவிட்டால் 
மீதி இருப்பவை 3,000 கட்டிடங்களே . இவற்றிலும் 
6,7 மாடிகளுள்ளவை 25 - க்கும் குறைவு . இவையாவும் 
இராணுவத்தார் வசம் இருக்கின்றன . 


ரீச் ஹோட்டல் 


நான் ரீச் ஹோட்டலில் தங்கினேன் ; இது 
இராணுவத்தார் வசமுள்ள ஆறடுக்கு மாளிகை 
ஒன்றில் அமைந்திருக்கிறது . இக்கட்டிடத்திற்கு 
எதிரில் பான்ஹாப் இருக்கிறது . ஜெர்மன் மொழியில் 
பான் ஹாப் என்றால் ரயில்வே ஸ்டேசன் என்று 
பொருள் . ரீச் ஹோட்டலில் நூற்றுக் கணக்கான 
அறைகளும் , தானே இயங்கும் லிப்ட்களும் , இரும்பு 
போன்ற உறுதியான ஒருவகை மரத்தால் செய்யப் 
பட்ட இரட்டைக் கதவுகளும் , ஐரோப்பிய ஹோட்டல் 
களிலுள்ள எல்லா வசதிகளும் உண்டு . இராணுவத் 
தாரும் அவர்கள் அனுமதிபெற்ற என் 

என் போன்ற 
தற்கால விருந்தினருமே இங்கே தங்கலாம் . 


சிறந்த வழக்கம் 


சுவீடனிலிருந்த ஒரு சிறந்த வழக்கம் ஜெர் 
மனியிலும் இருப்பதைக் கண்டேன் . சாலைகள் 
சந்திக்குமிடங்களில் ஒவ்வொரு சாலையிலும் அந்தச் 
சந்திப்பிலிருந்து எந்த எந்தத் திக்குகளில் , எந்த 
எண் முதல் எந்த எண் வரையுள்ள கட்டிடங்கள் 


14 


என் பிரயாண நினைவுகள் 


இருக்கின்றன என்ற விளக்கமானது , சாலையின் 
பெயரைத் தெரிவிக்கும் அறிவிப்புப் பலகையி 
லேயே கொடுக்கப்பட்டிருந்தது . மேலும் , சாலைகளில் 
ஒற்றைப்படை எண்ணுள்ள கட்டிடங்கள் ஒருபுறமும் 
இரட்டைப்படை எண்ணுள்ள கட்டிடங்கள் 

எதிர் 
வரிசையிலும் இருந்தன . 


எவ்வித - 


நாணயமாற்று 

ஜெர்மானியருக்கு நேச நாட்டார் மார்க் என்ற 
நாணயத்தைக் கொடுத்திருக்கின்றனர் . யாத்ரீகர் 
களுக்கு அந்த நாணயம் கிடைக்காது . 
மாவது கிடைத்தாலும் அவர்கள் அதை உபயோகிப் 
பது சட்டவிரோதமான செயல் . எனவே , இராணுவத் 
தார் பயன்படுத்தும் நாணயத்தையே யானும் உப 
யோகித்தேன் . லண்டனிலுள்ள பிரிட்டிஷ் வெளி 
நாட்டிலாகாவில் , 40 பவுன் செலுத்தி ஒரு பத்திரம் 
வாங்கிக்கொண்டேன் . ஜெர்மனியிலுள்ள இராணு 
வக் காரியாலயங்களில் அந்தப் பத்திரத்தைக்காட்டி , 
வேண்டும்போது வேண்டிய தொகையை இராணுவ 

வாங்கிக்கொண்டேன் . ஜெர்மன் 
கடைகளில் நான் பொருள்கள் வாங்குவதும் சட்ட 
விரோதமாயிருந்ததால் , எனக்குத் தேவைப்படும் 
பொருள்களை இராணுவ அதிகாரிகளிடம் கேட்டே 
வாங்கிக்கொண்டேன் . தபால் , கந்தி அனுப்புவதும் 
இவர்கள் வாயிலாகத்தான் நடைபெற்றது . 
சிகரெட் பஞ்சம் 

தினசரி 15 சிகரெட் வாங்கிக்கொள்ள ஓர் 
அனுமதிச் சீட்டு, உணவுப் பங்கீட்டுச் 

பங்கீட்டுச் சீட்டுடன் 


நாணயமாக 


பாழடைந்த ஜெர்மனி 


15 


தாராளம் 


நான் கேட்காமலேயே எனக்குக் கிடைத்தது . 
ஐரோப்பிய நாடுகள் பலவற்றில் கொடிய சிகரெட் 
பஞ்சம் இருக்க , 

இராணுவத்தாரின் 
எனக்கு ஒரு புதிராயிருந்தது . மறுநாள் விசாரித்த 
தில் , ஜெர்மனியிலும் சிகரெட் பஞ்சம் மிகுதி 
என்றும் , ஜெர்மானியருள் ஆணுக்கு 30 சிகரெட் 
டும் பெண்ணுக்கு 20 சிகரெட்டும் மாதப் பங்கீடு 
என்றும் , மிகக் குளிரான நாடாகிய ஜெர்மனியில் 
சிகரெட்டைக் கொடுத்து எந்தக் காரியத்தையும் 
சாதித்துக்கொள்ளலாம் 

என்றும் , 

இராணுவத் 
தாருக்கு இவ்வசதி கிடைக்கட்டும் என்பதே மிகுதி 
யாகச் சிகரெட் தருவதன் நோக்கம் என்றும் அறிந் 
தேன் . சிகரெட்டைப் பயன்படுத்தாமல் வைத்திருக் 
தால் எவ்வளவு நன்மை ஏற்படும் என்பதும் இரண்டு 
நாட்களில் எனக்குத் தெரிந்தது . 


ஆட்சியினரின் மாட்சி 


ஜெர்மன் மக்கள் உணவுப்பஞ்சத்தால் வாடும் 
போது , எங்களுக்கு இராணுவ ஹோட்டலில் உணவு 
மலைபோலக் குவிந்திருந்தது . பலவகையான உணவு 
நேரந்தவறாது கிடைத்தது . சாதாரணமாக , ஐரோப் 
பிய ஹோட்டல்களில் தினசரி 2 பவுனு ( 27 ரூபாய்க் 
குக் கிடைக்கும் வசதிகள் அங்கே 16 சில்லிங்கு 
( 11 ரூபாய் ) க்குக் கிடைத்தன . ஹோட்டல் செல 
வின் ஒரு பகுதியை இராணுவ ஆட்சியினர் ஏற்றுக் 
கொள்ளுவதே இதற்குக் காரணம் . 

ஹோட்டல் வேலையாட்கள் அனைவரும் ஜெர் 
மானியர் . 

செழிப்பில்லாத முகங்களும் கந்தை 


16 


என் பிரயாண நினைவுகள் 


உடையுமுடைய பரிசாரகர்களைச் சந்திக்கும் துர்ப் 
பாக்கியம் ஜெர்மனியில் தான் கிட்டியது . மேலை 
நாடுகளில் 

பரிசாரகர்களுக்குச் சிற்றுண்டியின் 
போது 4 அணாவும் , பேருண்டி ஒவ்வொன்றின் 
போதும் 8 அணாவும் பஷீஸ் கொடுப்பது வழக்கம் . 
ஜெர்மன் தொழிலாளிக்குப் பயன்படும் நாணயம் 
என்னிடம் இல்லை . 

என்னிடமுள்ள இராணுவ 
நாணயமோ அவனுக்கு உதவாக்கரை. என்ன செய் 
வது ? செல்லும் செல்லாததற்குத்தான் சிகரெட் 
இருக்கிறதே செட்டியாருக்கு ! 


வர் ; 


விருப்பும் வெறுப்பும் 
ஜெர்மானியர் 

மிகவும் 

சுறுசுறுப்பானவர் ; 
தம் வேலையிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்ப 

நகைச்சுவை அற்றவர் ; ஆடல் பாடல் முதலிய 
வற்றில் நாட்ட மில்லா தவர் ; விஞ்ஞானத்தில் 
பேரார்வமுள்ளவர் . 
விஞ்ஞானத் திறன் 
சமீப காலத்தில் , 

அமெரிக்கர் 

விஞ்ஞானத் 
துறையில் வியத்தகு முன்னேற்றம் அடைந்துள்ள 
போதிலும் , அவர்களுடைய செல்வம் , கனிப்பொருள் 
கள் , மக்கள் தொகை ஆகியவற்றை ஒப்பிட்டுப் பார்க 
கும்போது , ஜெர்மானியரின் முன்னேற்றத்தையே 
பாராட்டவேண்டும் . மேலும் , அமெரிக்கரின் விஞ் 
ஞானம் ஜெர்மானியரின் ஆராய்ச்சி அடிப்படையின் 
மேல் கட்டப்பட்ட பெரிய கோபுரந்தான் . 


பாழடைந்த ஜெர்மனி 


17 


களை 


போக்குவரத்தின் புதுமை 

வட ஜெர்மனியின் சில பகுதிகளுக்கு நான் 
செல்ல நேர்ந்தது . 

டாக்சிகார்தான் மலிவு என்று 
கேள்விப்பட்டதால் , இராணுவ ஆட்சியினர் மூலம் ஒரு 
டாக்சிகாரை ஏற்பாடு செய்து கொண்டேன் . மூன்று 
பவுன் பெற்றுக்கொண்டு , ஒருநாள் முழுவதும் எங்கே 
சென்றாலும் , எவ்வளவு தொலை சுற்றினாலும் மேற் 
கொண்டுபணம் தரவேண்டியதில்லை என்று இராணுவ 
அதிகாரி ஒருவர் என்னிடம் தெரிவித்தார் . அந்த 
வாகனத்தை இயக்கியவர் ஓரளவு ஆங்கிலம் தெரிந்த 
ஒரு ஜெர்மன் பெண் . பெரும்பாலும் எல்லா ஜெர் 
மானியருக்குமே ஓரளவு ஆங்கிலம் தெரியும் . தமிழ் 
மக்களைப்போல ஆங்கில மொழிஞானம் உடையவர் 

ஐரோப்பாவில் ஜெர்மனியிலும் சுவிட்சர் 
லந்திலுமே காணலாம் . ஹிட்லருடைய ஆட்சியில் 

ஆங்கிலம் , ஜெர்மனியில் , கட்டாயமாகக் 
கற்பிக்கப்பட்டதாம் . 
லுபக் 

ஹாம்பர்க்கிலிருந்து 60 மைல் வடக்கேயுள்ள 
லுபக் நகருக்கு யான் சென்றேன் . செல்லும் வழி 
யில் நான் கண்ட ஊர்கள் கிராமங்களா அல்லது 
மயானங்களா என்று ஐயப்படும்படி இருந்தன . 
லுபக் ஒரு நல்ல துறைமுகம் ; புராதனமான செங்கல் 
கட்டிடங்களும் சரித்திரப் பெருமையும் கொண்ட 
நகரம் ; ஒரு வியாபார ஸ்தலம் . போரால் இங்கும் 
சேதம் மிகுதி . எனவே , ஹாம்பர்க்கில் கண்ட கோரக் 
காட்சிகளையே மீண்டும் கண்டேன் . இங்கே மேலும் 
நான் கண்டவை உடைந்த கிறிஸ்தவ ஆலயங்கள் , 


கூட 


18 


என் பிரயாண நினைவுகள் 


போருக்கிரையாகிப் பொலிவற்ற கல்லூரிகள் , 
வறுமை அடைந்தும் மனம் உடையாத மக்கள் 
என்பவை . 


சாலைகளின் அமைப்பு 

ஜெர்மனியின் சாலைகள் உலக முழுவதும் புகழ் 
பெற்றவை . இவற்றுக்கு ஆட்டோபான் என்று 
பெயர் . இவற்றை இப்போது இராணுவத்தார் 
மட்டுமே உபயோகிக்கின்றனர் . ஜெர்மானியரின் 
உபயோகத்துக்காக மூன்றாந்தரச் சாலைகள் ஒதுக் 
கப்பட்டுள்ளன . 


நாட்டுப் பற்று 

போதிய போக்குவரவு வசதியின்மையால் , பல 
இடங்களில் வாகனங்களை எதிர்நோக்கிப் பலர் நாள் 
கணக்கில் காத்திருந்தனர் . டிரைவர் என் அனுமதி 
பெற்று அவருள் ஓரிருவரைக் காரில் ஏற்றிக் கொண் 
டாள் . பரிதாபமான காட்சி தந்த அவர்கள் முகங்கள் , 
உடனே , அன்றலர்ந்த செந்தாமரைபோல் மாறின . 
அவர்கள் தங்கள் துயரங்களை என்னிடம் தெரிவித் 
ததும் , என் மனவேதனை அதிகரித்தது . " ஹிட்லரால் 
தானே உங்களுக்கு இவ்வளவு துன்பம் ஏற்பட்டது ? 
என்று நான் அவர்களைக் கேட்டேன் . ஒரு வாரம் 
முழுவதும் இந்தக் கேள்வியைப் பலரிடம் கேட்டேன் . 
இரண்டொருவர் " ஆம் என்றனர் . " போர் ஏற்படு 
வதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆட்டோபான் 
களை அமைத்தபோது வேலையில்லாத் திண்டாட்டத் 
தைப்போக்கவே அவைகளை நிறுவுவதாக ஹிடலர் 
சொன்னார் என்றனர், வேறு சிலர் . 


பாழடைந்த ஜெர்மனி 


19 


வயதானவர்கள் அனைவரும் கூறிய பதில் இது 
தான் : " 1919 - ல் ஜெர்மனி படுகுழியில் ஆழ்த்தப்பட் 
டது . அதனால் நாங்கள் சொல்லொணாத் துயரங் 
களுக்கு ஆளானோம் . உற்பத்தி குறைந்து , பொரு 
ளாதாரம் சீர்கெட்டு , ஜெர்மனி தன் சந்தைகளை 
இழந்து , வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று 
வறுமைமிஞ்சி விடுதலை தவறிக்கெட்டுப் பாழ்பட் 
டிருந்தபோது , அதை வாழ்விக்க வந்தவர் ஹிட்லர் . 
போரில் வெற்றியடையாதது அவருடைய குற்றங் 
தான் . ஆனால் , ரஷ்யாவைமட்டும் நாங்கள் எதிர்த் 
துக்கொள்ளாதிருந்தால் .........? 


" இந்தியாவில் இந்தக் கார் என்னவிலையாகும் ? " 
என்று டிரைவர் என்னைக் கேட்டாள் . " பத்தாயிரம் 
ரூபாய் ஆகும் " என்றேன் . " 550 ரூபாய்க்குத்தானே 
நான் வாங்கினேன் 1938 - ல் . ஹிட்லர் இல்லாவிட்டால் 
இந்த விலைக்கு எனக்கு எப்படிக் கிடைக்கும் ? என் 
வாழ்நாள் என்ன ஆகியிருக்கும் ? " என்று அவள் மறு 
கேள்வி கேட்டதும் , நான் வாயடங்கிப்போனேன் . 


கில் நகரம் 


இவ்வாறாக ஜெர்மனியின் வடகோடியிலுள்ள 
கீல் நகரை அடைந்தோம் . இந்த நகரம் , சுவீட் 
னுக்கும் டென்மார்க்குக்கும் அண்மையிலிருப்பதால் 
போர்க்காலத்தில் கேந்திரமான இடமாக இருந்தது .. 
இங்கேயுள்ள 62 மைல் நீளமான கால்வாயில் தான் 
கப்பல் கட்டும் தளம் இருக்கிறது . அணுக்குண்டின் 
அடிப்படை ஆராய்ச்சிகளை நடத்திய கீல் பல்கலைக் 


20 


என் பிரயாண நினைவுகள் 


கை 


கழகம் போரில் சிதைந்து போன ஒரு தொழிற் 
சாலையில் அப்போது தான் வேலை தொடங்கியிருந்தது .. 
உடைந்துபோன ஒரு கப்பல் , மாணவரின் உணவு 
விடுதியாக உருமாறியிருந்தது . யாத்ரீகருக்கு உதவி 
செய்தும் , பிச்சையெடுத்தும் , 

ரயில்வே 
காட்டிகளை இயக்கியும் அந்த இளைஞர்கள் தம் 
உணவுப்பசியையும் அறிவுப்பசியையும் 

ஓரளவு 
தீர்த்துக்கொண்டனர் . 
தொழிற்சாலை 

கீலிலிருந்து வேறு ஒரு பாதைவாயிலாக , 
நாங்கள் ஹாம்பர்க்குக்குத் திரும்பி வந்தோம் . 
பிரபலமான ரயில்வே தொழிற்சாலை ஒன்று இவ்வழி 
யில் இருந்ததாம் . நேசநாடுகளின் தொண்டின் 
பயனாக , நான் அந்தத் தொழிற்சாலையைப் பார்க்க 
வில்லை ; அது இருந்த இடத்தைத்தான் பார்த்தேன் . 
பெருங்காயம் இருந்தபாத்திரத்தில் வாசனை இருக்கும் 
என்பர் ; இந்த இடத்துக்கு அருகிலுள்ள ஒரு நகரில் 
30 க்கு மேற்பட்ட தண்டவாளங்கள் இருந்ததி 
லிருந்து சமாதானகாலத்தில் ஜெர்மனி எவ்வளவு 
செழிப்பாக இருந்திருக்கும் என்பதைக் கற்பனை 
செய்து கொண்டேன் . 
வட ஜெர்மனியின் வனப்பு 
ஜெர்மனியின் 

புலவரே 
வருணிக்க வல்லவர் . அழகு , அமைதி , 

சாந்தி 
மலிந்த இப் பகுதியைக்கண்ட நான்கு அல்லது ஐந்து 
நாட்களுக்குப்பிறகு , பிரான்சு பெல்ஜியம் ஜெர்மனி 
ஆகிய மூன்று நாடுகளும் கூடுமிடத்தில் ரயின் ஆற்றின் 
கரையிலுள்ள எழில் மிக்க காட்சிகளைக் கண்டேன் . 


அழகினைப் 


21 


பாழடைந்த ஜெர்மனி 


வான் பொய்ப்பினும் தான் பொய்யா ரயின் ஆற்றின் 
ஓரத்தில் அமைந்த டசல்டார்ப் நகரைப் பார்த்த 
போது தான் ஜெர்மனியின் சிறப்பைஊகிக்கவாவது 
சந்தர்ப்பம் கிடைத்தது . 


இணையற்ற துறைமுகம் 


அன்று மொத்தம் 320 கிலோமீட்டர் ( 200 மைல் ) 
பிரயாணம் செய்து , இறுதி அலுவலாக ஹாம்பர்க் 
துறைமுகத்தைப் பார்வையிட்டேன் . கப்பல் கட்டும் 
தளங்களைக் கண்டு வியப்பகா ? அவற்றைத் தூளாக் 
கிய கொடுமையைக்கண்டு குமுறுவதா ? என்ற மனப் 
போராட்டம் எனக்கு ஏற்பட்டது . இத் துறைமுகத் 
தில் , எல்ஆற்றின் அடியில் ஒருமைல் தொலைவிற்கு 
ஒரு பாலம் கட்டியிருக்கிறார்கள் . இதன் வழியாகத் 
தான் காரில் துறைமுகத்துக்குள் சென்றேன் . இந்தப் 
பாலத்தை நொறுக்கிவிட்டால் தம்மால் இதைப் 
புதுப்பிக்க இயலாதென்ற எண்ணத்தாலேயே நேச 
காட்டார் இதன் மீது குண்டு வீசவில்லை போலும் . 


கலோன் தேவாலயம் 

டசல்டார்ப் நகரிலிருந்து பிராங்பர்ட்டுக்கு வரும் 
வழியில் கலோன் நகர் இருக்கிறது . அங்குள்ள கத் 
தோலிக்க தேவாலாயத்தைப் பற்றிக் கேள்விப்படா 
தார் இல்லை . 

1248 - ல் கட்டப்பட்டது . 
அதன் ஏழாவது நூற்றாண்டு விழாவை ஒட்டி , குண்டு 
வீச்சால் சேதப்பட்ட பகுதிகள் 1948 ல் புதுப்பிக்கப் 
பட்டன . ஜெர்மானியரின் கலைத்திறனுக்கு அந்த 
ஓர் எடுத்துக்காட்டாக 

விளங்குகிறது . 


ஆலயம் 


22 


என் பிரயாண நினைவுகள் 


அதிலுள்ள வண்ண வண்ணமான கண்ணாடிகள் நாம் 
என்றும் மறக்க முடியாதவை . அதனுடைய கோபுரம் 
515 அடி உயரமானது . 
வீடில்லாக் குறை 

உணவுப் பஞ்சமும் துணிப் பஞ்சமும் ஜெர்மனி 
யின் பெரும் பிரச்சினைகளாக இருக்கின்றன . மின் 
சாரவசதியின்மையால் சமையல் செய்யச் சிரமப்படு 
வதும் சாதாரணக் காட்சியாகும் . " பட்ட காலிலேயே 
படும் , கெட்ட குடியே கெடும் என்பதற்குச் சான்றாக , 
இவைபோதாவென்று வீட்டுக் கஷ்டமும் ஜெர்மன் 
மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது . குண்டுகளுக்குக் கட் 
டிடங்கள் இலக்கானதால் , பல கோடிப்பேர் குடி 
யிருக்கக் குச்சின்றித் தவிக்கின்றனர் . ஜெர்மனி 
யில் 

கண்ணாடிக் கதவுகளே மிகுதியாயிருந்தன . 
குண்டினால் அதிர்ச்சியேற்படும் போது , கண்ணாடிகள் 
தான் முதலில் நொறுங்குமாம் . இவ்வாறு சேதமான 
படங்களில் , அட்டைகளை ஒட்டி வைத்திருப்பதால் , 
வீடுகள் இருட்டாக இருக்கின்றன . 

கண்ணாடி 
உடைந்த சன்னல்கள் , சன்னல்கள் அழிந்த வீடு 
கள் , கதவு இல்லாத கட்டிடங்கள் , மக்களில்லாத 
வீடுகள் , வீடுகளில்லாத மக்கள் , நடைப்பிணங்கள் 
இவற்றை ஜெர்மனி முழுவதும் காணலாம் . ஓர் 
அறையிலேயே 20 பேர் வசிப்பதையும் அங்கே 
காணலாம் . 


சுடுகாடு 

சுருங்கக்கூறின் , ஜெர்மனி முழுவதுமே ஒரு 
சுடுகாடு எனலாம் . உடைந்துபோன கட்டிடங்கள் 


பாழடைந்த ஜெர்மனி 


23 


தானே 


எண்ணில . அவற்றைக் கட்டிமுடிக்க 25 ஆண்டுகள் 
ஆகுமாம் . ஆனால் , உடைந்ததை அள்ளி முடித்தால் 

கட்டும் வேலையைத் தொடங்கலாம் ? 
போருக்கு முன் நிலவிய விலைவாசிப்படி , ஜெர்மனி 
முழுவதும் உடைந்ததை அள்ள மட்டும் 330 கோடி 
ரூபாய் செலவாகுமாம் . மூன்று லட்சம் பேர்களும் 
370 ரயில்களும் , தினசரி வேலை செய்தால் இவ் 
வேலை பத்து ஆண்டுகளில் முடிவடையுமாம் . 
சில குறைபாடுகள் 


போருக்கு முந்திய ஜெர்மனியில் இரு குறைகள் 
இருந்தன . ஒன்று 

பெண்களின் உரிமையைப் 
பற்றியது ; மற்றொன்று பூதரைப் பற்றியது . 


ஆண் 


ஜெர்மனியில் எப்போதுமே பெண்களுக்கு 
உரிமை குறைவு . ஒரு குடும்பத்தினர் வெளியூருக்குச் 
செல்லும்போது 

உறுப்பினர் மட்டும் 
மேல் வகுப்பிலும் , பெண் உறுப்பினர் கீழ் வகுப்பி 
லும் ரயில் பிரயாணம் செய்வது அங்கே வழக்க 
மாம் . இன்று , ஜெர்மானியர் மூன்றாம் வகுப்பில் 
மட்டுமே பிரயாணம் செய்வதால் , ஆண்களோடு 
பெண்களும் சமானமாகிவிட்டனர் . 


யூதருக்கு எதிரான உணர்ச்சி ஜெர்மன் மக்க 
ளிடையே வேரூன்றியிருக்கிறது . இந்த இயக்கம் 
பாடசாலைகளில் தோன்றிற்றாம் . ஹிட்லர் ஆட்சி 
யின் போது ஆசிரியர்கள் 

பின்வருவது போன்ற 
கணக்குகளை மாணவருக்குப் போடுவார்களாம் : 
ஓர் யூத வியாபாரி ஒரு வீசை பாக்கு ரூ 4-11-0 


24 


என் பிரயாண நினைவுகள் 


விகிதம் வாங்கி ரூ 9-7-0 விகிதம் விற்றால் , அவன் 
ஒவ்வொரு வீசைப் பாக்கிலும் ஜெர்மன் மக்களிட 
மிருந்து எவ்வளவு ரூபாய் கொள்ளையடித்தான் ? 


இந்தியாவும் ஜெர்மனியும் 


ஜெர்மானியாருக்கு எப்போதுமே இந்தியா 
மீதும் இந்திய மக்கள் மீதும் நல்லெண்ணம் உண்டு . 
நேத்தாஜி சுபாஷ் சந்திர போசை நேரில்கண்டு 
அவர் நிகழ்த்திய வீரச் சொற்பொழிவுகளைக் கேட் 
டோர் ஜெர்மானியருள் பலர் உண்டு. மகாத்மா 
காந்தியடிகள் உயிர் நீத்த செய்தி கேட்டுத் துயர 
மடையாத 

ஜெர்மானியரே இல்லை என்றும் 
அறிந்தேன் . இவ்விரு நாடுகளின் பொருள்களும் 
ஒன்றுக்கொன்று போட்டி யானவையல்ல ; எனவே 
வியாபாரத் துறையில் இருநாடுகளும் 

நல்லுறவை 
வளர்க்க வேண்டு மென்று ஜெர்மானியர் விரும்பு 
கின்றனர் . 


முடிவு 


வெற்றி வீரர்களால் , ஜெர்மனி சின்னாபின்ன 
மாக்கப்பட்டது . ஜெர்மானியர், இயம்ப வொண்ண 
வறுமையில் உழல்கின்ற போதிலும் , மனச்சோர்வு 
அடையவில்லை . மீண்டும் உயிர்வாழ இயலும் என்பது 
மட்டுமன்றி , உலகின் முன்னணி நாடுகளைப் போலத் 
தாமும் உயர்நிலை அடையலாம் என்ற உறுதியான 
நம்பிக்கை ஜெர்மானியருக்கு உண்டு. இந்த 
நம்பிக்கைதான் வெற்றிக்கு அடிப்படை . 


3. செக்கோசுலவகியா 


முன்னேற்பாடுகள் 


கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்குச் செல்ல 
அந்தந்த அரசியலார்கள் எளிதில் அனுமதிப்ப 
தில்லை . இறக்குமதி வியாபாரி என்ற முறையில் , 
செக்கோசுலவகியத் தலைநகரான பிராஹாவில்நடை 
பெற்ற சர்வதேசப் பொருட்காட்சிக்குப் பார்வை 
யாளராக , 

யான் - தென்னிந்திய வர்த்தகசபை 
யின் சிபார்சுக் கடிதத்துடன் - மனுச் செய்து 
கொண்டதால் , அதிக சிரமமின்றியே , பதினைந்து 
காட்கள் அந்த நாட்டில் தங்குவதற்கு அனுமதிச் 
சீட்டும் , ஆறு நாட்கட்கு உணவுப் பங்கீட்டுச் சீட்டும் 
பம்பாயிலுள்ள செக் அரசியல் அலுவலர் எனக்குத் 
தந்தார் . இவற்றை ஆதாரமாக வைத்து , செக் 
நாணயத்தில் 750 ரூபாய் வரையில் செலவிட இந்திய 
ரிசர்வ் பாங்கு அலுவலர்கள் எனக்கு அனுமதி 
யளித்தனர் . 


விமானப் பிரயாணம் 


ஜெர்மனியில் அமெரிக்கப் பகுதியின் தலைநக 
ரான பிராங்பர்ட் நகரத்து ரெய்ன் - மயின் ஆகாய 
விமான நிலையத்துக்கு யான் போய்ச் சேர்ந்தபோது 
பிற்பகல் 4-30 மணியிருக்கும் . ரஷ்யச் செல்வாக்குக் 
குட்பட்ட நாடுகளுக்குச் செல்ல அனுமதிச் சீட்டுகள் 
கிடைக்காததால் , அன்று பான் 

அமெரிக்கன் 


26 


என் பிரயாண நினைவுகள் 


கம்பெனியின் 34 பேர் செல்லக் கூடிய டி . சி . 4 
விமானத்தில் , யான் மட்டும் ஒரே பிரயாணியாயிருங் 
தேன் ! ஓரளவு இது எதிர்பாராததா யிருந்தாலும் , 
இதனால் சில நன்மைகளும் ஏற்படாமலில்லை .விமானி 
கள் , ரேடியோக் கருவியை இயக்குபவர் , விமான 
மங்கை ( Air - Hostess ) ஆகிய ஐவரும் எனக்கு உற்ற 
துணையாயிருந்தனர் . ஒரே பிரயாணியா யிருந்ததால் 
ஓயாமல் காப்பியும் பிஸ்கோத்தும் எனக்குக் கிடைத் 
தன . விமானிகளுடனேயே எனக்கும் இருக்கை 
கிடைத்தது . இதன் பயனாக , 

ஆகாயவிமானப் 
போக்குவரவைப் பற்றி எனது அறிவை விரிவாக்கிக் 
கொள்ளும் வாய்ப்புக் கிடைத்தது . 


" ஏர் - லிப்ட் ( என்னும் ஆகாயவிமானம் மூலம் 
இன்றியமையாப் பொருள்களைப் பெர்லின் நகருக்கு 
அனுப்பும் இராணுவ ) விமானங்கள் பறக்கத் 
தொடங்கி விட்டபடியால் அவை 

மீண்டும் வரும் 
வரை- இரண்டு மணி நேரத்துக்கு என் விமானத் 
தின் புறப்பாடு தாமதிக்கப்பட்டது . 7 - மணிக்குப்புறப் 
பட்டு 8-30 மணிக்கு அழகிய பிராஹா நகரில் கால் 
வைத்தேன் . 


சுங்கச் சோதனை 


ஒரே பிரயாணியாயிருந்ததால் , சுங்கச் சோதனை 
எளிதில் முடியும் என்று நினைப்பது மனித இயல்பு . 
ஆனால் , என்னுடைய சாமான்கள் நன்றாகச் சோதனை 
செய்யப்பட்டன . ரொக்க இருப்பு , செக்குகள் 
ஆகியவையும் சரிபார்க்கப் பட்டன . பிறநாட்டு 
நாணயங்களின் முக்கியமாக டாலர் சுவிஸ் 


சக்கோசுலவகியா 


27 


பிராங்கு இருப்பைக் குறித்துக் கொடுத்தேன் 
செக் அரசியலார் பாங்கு தவிர வேறு எங்கும் 
அவற்றை யான் மாற்றமாட்டேன் என்ற உறுதி 
மொழியையும் எழுதிக் கொடுத்தேன் ; அதன் 
பின்னர் எனது செக்குகளை அரசியலார் பாங்கில் 
மாற்றிக் கொள்ளவும் , பதிவு செய்து கொள்ளவும் 
பயன்படும் சில தாள்களை உரிய 

அதிகாரிகள் 
எனக்குத் தந்தனர் . 500 ரூபாய் வரை செலவு 
செய்து விட்டால் , 100 ரூபாய் மதிப்புள்ள பொருள் 
கள் வாங்கி வெளிநாடுகளுக்கு யான் கொண்டு 
போகலாம் என்றும் அவர்கள் அறிவித்தனர் . செக் 
நாட்டிலிருந்து திரும்பிப்போக என்னிடம் டிக்கட் 
இருந்ததாலும் , பாஸ்போர்ட் முதலிய ஆதாரங்கள் 
செவ்வையா யிருந்ததாலும் , எளிதில் யான் இந் 
நாட்டுக்குள் அனுமதிக்கப்பட்டேன் . 
இட நெருக்கடி 

திட்டத்திற்கு இரண்டு நாட்கள் முன்கூட்டியே 
யான் பிராஹாவுக்கு வந்து விட்டபடியால் , அந்த 
இரண்டு நாட்களுக்கு ஹோட்டல்களில் தங்குமிடம் 
கிடைப்பது குதிரைக் கொம்பாகி விட்டது . பொருட் 
காட்சிக்காக மூன்றுலட்சம் பேர் அந்நகருக்கு வந் 
திருக்கும் போது யான் எப்படி இடவசதியை எளிதில் 
எதிர்பார்க்க முடியும் ? செக் வர்த்தக அமைச்சின் 
அலுவலர் ஒருவரின் துணையால் " நார்தோனி 
போட்னிக் ( தேசிய 

மயமாக்கப்பட்ட) 
ஹோட்ட லொன்றில் நள்ளிரவுக்குள் 
எனக்கு இடம் கொடுக்கப்பட்டது . செக் ஹோட்டல் 
கள் பலவற்றில் , எழுதுவதற்கு அச்சிட்ட தாள்கள் 
கூடக் கிடைக்கவில்லை . நீராடினால் அதற்குத் தனிக் 


28 


என் பிரயாண நினைவுகள் 


கட்டணம் செலுத்த வேண்டும் ; ஒவ்வொரு தடவை 
யும் உணவு உண்ட பின்பு நான் என்ன என்ன உட் 
கொண்டேன் என்பதை உணவு படைப்பவனிடம் 
நானே ஒப்புவிக்க வேண்டியிருந்தது ! 
ஐரோப்பாவின் ஐதராபாத் 

ஐதராபாத்தின் நிலப்பரப்பும் செக் நாட்டின் 
நிலப்பரப்பும் ஏறக்குறைய சமானமானவை . ஜனத் 
தொகையும் அவ்வண்ணமே - ஒன்றரைக் கோடி . 
தெலுங்கு , மராத்தி , கன்னடம் ஆகிய மூன்று 
மொழிகள் வழங்கும் பகுதிகள் ஐதராபாத்தில் 
இருப்பது போலவே , பொஹீமியா , மொரேவியா, 
சுலவகியா என்ற மூன்று பகுதிகள் செக் நாட்டில் 
உள்ளன . மிகச் சிறுபான்மையோரான முஸ்லீம் 
களின் செல்வாக்கு ஐதராபாத்தில் ஓங்கியிருந்தது 
போலவே , சிறுபான்மையோரான யூதரின் ஆட்சி 
செக் நாட்டில் நடைபெறுகிறது . 

ஐதராபாத் 
இந்திய யூனியனில் அமைந்திருப்பது 

அமைந்திருப்பது போலவே 
ஐரோப்பாக் கண்டத்தில் செக் நாடு நடுநாயகமாக 
அமைந்திருக்கிறது . ஐதராபாத்தைப் போலவே , 
செக் நாட்டுக்கும் கடற்கரையோ துறைமுகங்களோ 
இல்லை . 

மக்களுடைய ஆதரவு இல்லாத அரசிய 
லாரின் பொறுப்பற்ற ஆட்சிஐதராபாத்தில் நடந்தது 
போலவே , செக் மக்களின் ஆதரவு இல்லாத சில 
தலைவர்களின் செல்வாக்கு அங்கே மிகுதியாக இருக் 
கிறது . இத்தகைய செக்கோசுலவகியா , ரஷ்யா 
ஜெர்மனி ஆகிய இரு பெரும் நாடுகளுக்கிடையே 
அமைந்திருப்பதால் , ஐரோப்பாவின் அரசியலில் 
முக்கியத்துவம் அடைந்துள்ளது . பதினைந்தாம் 


செக்கோசுலவகியா 


29 


நூற்றாண்டு 

வரை மிகச் செல்வாக்குடன் இருந்த 
மிகவும் புராதனமான இந்நாட்டின் நிலை இப்போது 
வெளிநாடுகளில் விவரமாகத் தெரிவதில்லை . 


தலைநகர் 


ஏழு மலைகளுக்கு நடுவே இருக்கும் அழகிய தலை 
நகரான பிராஹா, மனத்தைக்கொள்ளை கொள்ளும் 
கட்டிடங்களும் , கண்ணைக் கவரும் அழகிய சாலை 
களும் , வரலாற்றில் புகழ்பெற்ற பல இடங்களும் , 
ஐரோப்பாவின் மிகப் பழமையான பல்கலைக்கழக 
மும் உள்ள பெரிய நகரம் . யூதர்களுக்கு இது மிக 
முக்கியமான நகரம் ; யூதர் கோவில்களும் கத்தோ 
லிக்க ஆலயங்களும் இந்நகரில் ஏராளமாக உள . 


மொழி 


செக்நாட்டில் அனைவரும் அறிந்த வேற்றுமொழி 
பிரெஞ்சு ; ரஷ்ய மொழியைப் போலவே பிரெஞ்சும் 
இன்னும் கட்டாயமாகக் கற்கவேண்டிய மொழியாக 
இருந்து வருகிறது ; ஆங்கிலம் தெரிந்தவர்கள் மிகச் 
சிலரே அங்கு 

உள்ளனர் . இந்திய மொழிகளைப் 
பற்றிச் செக் மக்களில் பலர் கேள்விப்பட்டது கூட 
இல்லை . அன்பர் சிலரின் வேண்டுகோளுக்கிணங்கத் 
தமிழ் மொழியில் சில வார்த்தைகளை யான் எழுதிக் 
காட்டிய பொழுது , செக் பெண்கள் பலர் ஒவ்வொரு 
வரும் ஒரு சிறு காகிதத்தில் என்னிடம் சில தமிழ் 
வார்த்தைகளை எழுதி 

வாங்கிக் 

கொண்டனர் . 
ஆங்கிலம் பயிற்றுவிக்கப்படுகிற செக் கல்லூரி ஒன் 
றில் அமரகவி இரவீந்திரநாத தாகூரின் பாடல்கள் 


30 


என் பிரயாண நினைவுகள் 


கற்பிக்கப் படுவதாக அவர்கள் வாயிலாக அறிந்து 
மகிழ்ந்தேன் . 


கலைப்பற்று 


சிறந்த வர்ணப் படங்களுள்ள சன்னல்கள் 
பிராஹாவின் கட்டிடங்களில் ஏராளமாக இருந்த 
தால் , சன்னல்களின் எண்ணிக்கைக்குத் தக்கவாறு 
அங்கே ஒரு காலத்தில் வீட்டுவரி 

விதிக்கப் 
பட்டதாம் . செக் 

செக் மக்கள் , கலை , ஓவியம் , வர்ண 
வேலை ஆகியவற்றில் பிரெஞ்சுக்காரரைப் போலவே 
உயர்நிலை யடைந்திருக்கின்றனர் . கோட்டங்கள் 
அமைப்பதிலும் மரத்தில் நேர்த்தியான வேலைப்பாடு 
களைச் செதுக்குவதிலும் செக் மக்களும் கைதேர்ந்த 
வர்களாக விளங்குகிறார்கள் - ஜெர்மனியையும் 
ஜெர்மானியரையும் வெறுப்பதிலும் பிரெஞ்சுக் 
காரருக்கு இணையானவர் செக் நாட்டவர்தான் . 
ஒற்றர் வேலையிலும் , அவர்களோடு சரி சமமாகப் 
போட்டியிடச் செக் நாட்டவரால்தான் முடியும் ! 


சுவீடனில் சிறந்த மரவேலைகளைக் கண்டேன் . 
அவை யாவும் செக்காடு சுவீடன் ஆட்சியில் இருந்த 
போது அங்கிருந்து சுவீடனுக்குக் கொண்டு போகப் 
பட்டதாக எனது செக் நண்பர்கள் சொன்ன போது 
யான் அதை நம்பவில்லை . ஆனால் பிரிட்டிஷ் மியூசி 
யத்தில் வைக்கப்பட்டிருக்கும் இந்தியக் கலைச் 
செல்வங்களைக் கண்டபின்னரே செக் நண்பர்கள் 
கூறியதும் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் 
என்பதை யான் உணர்ந்தேன் . 


செக்கோசுலவகியா 


31 


பொருளாதார நிலை 


பொருளாதாரத் துறையில் முன்னிலையில் நிற் 
கும் செக் நாட்டின் முக்கிய ஏற்றுமதிகள்- காகிதம் , 
கண்ணாடி பீங்கான் 

பீங்கான் சாமான்கள் , பொம்மைகள் , 
துணி , பஞ்சு ஆலைகளுக்கு வேண்டிய இயந்திரங்கள் , 
உயர்ந்த தோல் சாமான்கள் , சைகிள் , எனாமல் 
சாமான்கள் , கண் வைத்தியக் கருவிகள் , சிறந்த 
அச்சு இயந்திரங்கள் , சினிமாப்படத் தொழிலுக்கு 
வேண்டிய கருவிகள் , ஆண்டுக்கு 30 லட்சம் இசைத் 
தட்டுக்கள் , நாள்தோறும் 24,000 தீர்த்த புட்டிகள் ! 


உலகின் உட்பல்ப் ( Wood Pulp ) உற்பத்தியில் 
ஒன்றரைச் சத அளவு இந்த நாட்டில் கிடைக்கிறது . 
ஒன்றரை லட்சம் டன் பத்திரிகைக் காகிதத்தைச் 
செக் மக்கள் ஆண்டுதோறும் ஏற்றுமதி செய்கின்ற 
னர் . செக் பத்திரிகைக் காகிதத்துக்கும் இந்தியச் 
சணலுக்கும் பண்டமாற்று ஒப்பந்தத்தை இரு 
அரசியலார்களும் 1949 - ல் செய்து கொண்டுள்ளனர் . 


செக் நாட்டில் துணிப்பங்கீட்டின் அளவு மிகக் 
குறைவு ; வினியோகிக்கப்படும் துணியின் விலையும் 
மிகுதி ; தரமும் குறைவு . நல்ல துணிகள் ஏற்றுமதிக் 
காக ஒதுக்கப்பட்டுள்ளன . 


இக்காட்டின் பிரபல தொழிற்சாலைகள் ஸ்கோடா 
வும் பாட்டாவும் உலகப் புகழ் பெற்ற பாட்டா 
செருப்புகள்- இங்குத் தயாரிக்கப்பட்ட போதுங் 
கூட-உள்நாட்டினருக்கு எளிதில் கிடைப்ப 
தில்லை . 


32 


என் பிரயாண நினைவுகள் 


விலைவாசிகள் போருக்கு முன்பு இருந்ததைப் 
போலப் பத்து மடங்கு உள்ளன . எந்தத் தொழி 
லாளிக்கும் 6000 கரூனா ( அதாவது சுமார் ரூபாய் 375 ) 
மாதச் சம்பளம் கிடைத்தும் , இந்தியாவில் 80 
ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருள்களே அவர்களால் 

இயலுகிறது . தொழிலாளர் பல்லாயிரவர் 
வாழ்க்கைச் செலவுகளைக்கூடச் சரிக்கட்ட இயலா 
திருப்பதாயும் யான் அறிந்தேன் . 


வாங்க 


இன்றைய உலகில் மிகவும் மதிப்புக் குறைவா 
யுள்ள நாணயங்களுள் செக்பணம் ஒன்று . வெளிநாடு 
கட்குச் செல்ல விரும்புவோர் அங்குச் சென்றதும் 
உபயோகிப்பதற்காக அந்த நாட்டு நாணயங்களைச் 
சேர்ப்பதாலும் , நாணயச் செலாவணி பல மடங்கு 
பெருகியிருப்பதாலும் வியாபாரத்தில் பெரும் பகுதி 
வெளிநாட்டு நாணயத்திலேயே நடைபெறுகிறது . 


மக்களின் இன்னல்கள் 


செக்மக்கள் ஜெர்மன் ஆட்சியில் பல ஆண்டுகள் 
எல்லையற்ற இன்னல்களை அனுபவித்தனர் ; போர் 
முடிந்த பின்னர் அவர்கள் ரஷ்யரிடம் மேலும் 
துன்பப்பட வேண்டியதாயிற்று . செக் நாட்டின் 
தந்தைகளான மசாரிக்கும் பெனசும் 
மான பின்பு , செக் மக்கள் தங்களுக்கு வழிகாட்டு 
வோரின்றித் தவிக்கின்றனர் . 


கால 


செக்கோசலவகியா 


33 


உணவு நிலை 


வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அவ்வளவு 
கொடிய உணவுப் பஞ்சம் செக்கோசுலவகியாவில் 
இருக்கிறது . உணவுப் பங்கீட்டின் அளவு மிகவும் 
கேவலமானது ; முதலில் உணவருந்தச் சென்ற 
போது யான் மாமிசம் உட்கொள்ளுவதில்லை என்று 
சொன்னதும் , " அந்த பயம் தங்களுக்கு வேண்டாம் , 
மீன் மட்டும் இங்கே கிடைக்கும் ; மற்ற வகையில் செக் 
மக்கள் அனைவருமே சைவ உணவை உட்கொள்ளு 
பவர்கள் தான் . முட்டை என்பது மருந்துக்குக் கூடக் 
கிடைக்காது " என்றார் அரசியலாரின் ( எல்லா ஹோட் 
டல்களையுமே அரசியலார் தான் நடத்துகின்றனர் ) 
ஹோட்டல் அலுவலர் . காப்பியாவது குடிக்கலாம் 
என்றால் பால் கிடைக்கவில்லை; பாலில்லாத காப்பி 
யாவது 

உட்கொள்ளலாம் என்றால் , சர்க்கரை 
கிடைக்க வில்லை, சர்க்கரைக்குப் பதிலாக ஒரு வில்லை 
( மாத்திரை ) யை அம்மக்கள் பயன்படுத்தி வருகின் 
றனர் ; அதைச் சேர்த்துக் காப்பியைக் குடித்ததும் 
நஞ்சு எப்படி இருக்கக் கூடும் என்பதைக் கற்பனை 
யின் துணையால் ஒருவாறு முடிவு செய்து கொண் 
டேன் . போருக்கு முன்பு ஐரோப்பாவிலேயே , செக் 
நாடுதான் பெரும் அளவுக்குச் சர்க்கரை ஏற்றுமதி 
சய்தது . இன்று அந்தச் சர்க்கரை எங்கே ? இக் 
கேள்விக்கு விடை கூறுபவர் ஒருவருமில்லை . 

செக் நாட்டில் வழங்கப்படும் உணவுப் பங்கீட்டுச் 
சீட்டைப்பற்றி இங்கே விளக்கிக் கூறவேண்டும் . 
அந்தச் சீட்டில் சிற்றுண்டிக்கும் , பகல் இரவுப் 

3 


34 


என் பிரயாண நினைவுகள் 


பேருண்டிகளுக்கும் தனிப் பகுதிகள் இருக்கும் ; 
உணவு உண்ணச் செல்லும் ஒவ்வொரு தடவை 
யிலும் உரிய பகுதியைக் கிழித்து உணவு 

படைப் 
பவனிடம் கொடுக்கவேண்டும் . மிட்டாய் , வெண் 
ணெய் , மாமிசம் , சர்க்கரை , ரொட்டி இவைகளுக்கும் 
பங்கீட்டுச் சீட்டுக்கள் உள்ளன . 

பல்கேரியாவிலும் ருமேனியாவிலும் ஒரு புது 
மாதிரியான உணவுப் பங்கீட்டு முறை அமலில் 
உள்ளது . இத்திட்டப்படி , யாவருக்கும் பங்கீட்டில் 8 
அவுன்சு அரிசி கட்டுப்பாட்டு விலைக்குக் கொடுக்கப் 
பட்டால் , அதற்குமேல் வேண்டுவோர் , மேலும் 8 
அவுன்சு அரிசி வரையில் , பங்கீட்டுக் கடையிலேயே , 
கட்டுப்பாட்டு விலையைப் போல இரண்டரை அல்லது 
மூன்று பங்கு விலை கொடுத்துச் சட்டப்படி பெறலாம் . 
இதன் விளைவாகக் கள்ள வாணிபத்தைத் தடுக்க 
இயலுமாம் . கள்ள வாணிபத்தின் ஊதியம் தனி நபர் 
களைச் சேராமல் நாட்டின் பொது உடைமை ஆகி 
விடுகிறதாம் . மக்களிடையே உள்ள உபரியான 
செலாவணியை மீண்டும் அரசியலார் பெறுவதற்காக 
இந்தப் புதிய பொருளாதார முறை கண்டுபிடிக்கப் 
பட்டிருக்கிறதாம் . இத்திட்டம் செக் நாட்டிலும் சீக் 
கிரம் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின் 
றது . 


செக் நாட்டில் நல்ல ரொட்டி கிடைப்பது அரிது .. 
சாக்லேட் , ஐஸ்கிரீம் போன்றவை எல்லாம் செக் 
மக்கள் மறந்துவிட்ட பொருள்கள் . இவர்களுடைய 
தேசீய உணவு வாத்து மாமிசம் . 


செக்கோசுலவகியா 


35 


நகைச் சுவையின்மை 


காண 


முடியவில்லை. 


உணவுப் பஞ்சம் மட்டுமன்று , செக் 
நாட்டில் சிரிப்புப் பஞ்சமும் ஏற்பட்டிருக்கிறது ! 
இயற்கையாகவே , நகைச்சுவை இல்லாதவர்கள் செக் 
நாட்டவர் ; மேலும் , ஒவ்வொருவரும் மற்றவர் 
இரகசியப் போலீசாராக இருக்கக் கூடு 

கூடுமென்று 
அவர்கள் ஐயப்படுகின்றனர் . இந்நிலையில் அமெரிக் 
காவில் யான் கண்ட மலர்ந்த முகங்களைச் செக் 
நாட்டில் மாதிரிக்குக்கூடக் 
சினிமாப் பார்க்கும்போதுகூட யாரும் சிரிக்கவில்லை . 
மற்ற நகரங்களைப்போல , சாலைகளுக்குக் கீழ் ரயிலை 
ஓட்டாவிட்டாலும் , பிராஹா நகர வாசிகள் சாலை 
களுக்குக் கீழே சினிமாத் தியேட்டர்கள் கட்டி இருக் 
கின்றனர் . இந்தத் தியேட்டர்களிலும் நியூயார்க் 
தியேட்டர்களைப்போன்ற அமைதி உண்டு. ஆனால் 

வேறுபாடு : நியூயார்க் தியேட்டர்களில் 
நிலவுவது , உயிருள்ள அமைதி ; பிராஹா தியேட்டர் 
களில் நிலவுவது , மரணத்தின் அமைதி . 


ஒரே 


மேலும் சில குறிப்புக்கள் 


அரசியல் நிலையில் ஏற்பட்ட மாறுதலால் செக் 
நாட்டில் பல விளைவுகள் நிகழ்ந்துள்ளன . இவைகளுள் 
குறிப்பிடத்தக்கது , அரசியலார் அந்நாட்டுப் பத்திரி 
கைகளைத் திருத்தி அமைக்கப் போவதாக அறிவித் 
திருப்பதாகும் . இம்முறைப்படி விளம்பரங்கள் மட்டும் 
தனியாக ஒரு பத்திரிகையில் வெளிவரும் . ஏனைய 
பத்திரிகைகளில் விளம்பரங்கள் இரா . உழவர்கட்குத் 
தனிப்பத்திரிகை வெளிவருமாம் . அதேபோல் , வழக் 


36 


என் பிரயாண நினைவுககள் 


கறிஞர் , மாணவர் , இராணுவத்தார் ஆகியோருக்குத் 
தனித்தனியே பத்திரிகைகள் பிரசுரிக்கப்படுமாம் . 
ஒவ்வொருவரும் தமக்குரிய பத்திரிகையை மட்டுமே 
படிக்க வேண்டுமாம் . இப்போது செக் நாட்டில் 
தலைக்கு ஓராண்டுக்கு ஒருபவுண்டு விகிதம்பத்திரிகைக் 
காகிதம் செலவாகிறதாம் ; இந்தியாவில் அரைக்கால் 
பவுண்டு விகிதமும் , அமெரிக்காவில் பன்னிரண்டு 
பவுண்டு விகிதமும் பத்திரிகைக் காகிதம் செல 
வாகிறது . 
போக்கு வரவு வசதிகள் 

செக் நாட்டில் ஸ்பா க்கள் ஏராளம் . ஸ்பா 
என்பது தீரா நோய்களையும் குணப்படுத்தும் சுகா 
தாரமான நீர்ஊற்று . இவற்றின் மூலம் 

செக் 
அரசியலாருக்கு - சென்னை அரசியலாருக்கு விற்பனை 
வரியில் கிடைப்பது போல் ஏராளமான வருவாய் 
கிடைக்கிறது . பலலட்சம் பேர் ஆண்டுதோறும் இந்த 
நாட்டுக்கு வருகின்றனர் . எனவே , தக்க போக்கு 
வரவு வசதிகள் இங்கே இல்லாதது பெரியதொரு 
குறைபாடாகும் . 
பிராஹாவில் வாடகைக் கார்கள் 

மிகக் 
குறைவு . டிராம் வண்டிகள் அங்கு இருப்பதைவிட 
மோசமாக உலகில் வேறெங்கும் இல்லை . சுவீடனில் 
ரயில் பிரயாணம் செய்தபோது தென்னிந்திய ரயில் 
வேயைப் பழித்த எனக்கு , செக்ரயிலில் யான்கழித்த 
ஏழரை மணி நேர அனுபவம் நமது ரயில்வேயின் 
மேன்மையை உணர்த்தியது . செக் ஆகாய விமான 
களின் நிலையும் இத்தகையதே . கப்பல் பிரயாணிகள் 
செய்த புண்ணியம் செக் கப்பல்கள் இல்லை . செக் 
கோசுலவகியாவை நினைக்கும்போது குறித்த நேரத் 
திற் புறப்படாத ரயில்களும் நடந்து செல்லுபவர் 


செக்கோசுலவகியா 


37 


களுக்கும் கைகாட்டும் போலீசாருந்தான் என் மனக் 
கண் முன் தோன்றுகின்றனர் . 


உள் நாட்டுப் பிரயாணத்துக்கும் சுங்கச்சோதனை 
என்பது செக் நாட்டில் மட்டுமுள்ள பழக்கம் . அந்த 
நாட்டின் இரண்டாவது நகரமாகிய டானியூப் கரையி 
லுள்ள நேர்த்தியான பிராட்டிஸ்லாவாவி லிருந்து 
பிராஹாவுக்கு வருவதற்குள் 

ஒரே சிறு 
பெட்டி இருமுறை சோதனைக்குள்ளாயிற்று . 
முதல் , திருச்சியிலிருந்து சென்னைக்கு வருபவர்களைச் 
சோதனையிட்டால் நிலைமை எப்படி இருக்கும் ? இது 
போன்றது அதுவும் . 


எனது 


நாளை 


மசாரிக் , பெனேஸ் இவர்கள் நினைவாக ஏற்பட்ட 
பூங்காக்களும் , சாலைகளும் , கட்டிடங்களும் போர்க் 
காலத்தில் ஹிட்லர் , கோயரிங் ஆகியோரின் திருப் 
பெயர்களைப் பெற்றிருந்தனவாம் ; இப்போது ஸ்டா 
லின் பார்க் , ஸ்டாலின் பிளேஸ் , ஸ்டாலின் அவென்யூ 
என அவை அழைக்கப்படுகின்றன . செக் குடியரசுத் 
தலைவரின் மாளிகைக்கருகில் அதே மலையிலுள்ள 
மசாரிக் மியூசியம் மட்டும் இன்னும் ஸ்டாலின் மியூசி 
யம் ஆக மாறிவிடவில்லை . 


பிறரைப் பின்பற்றுவதில் , செக்மக்கள் ஜப்பானி 
யரையும் மிஞ்சிவிடுபவர் . இப்போது , ராஷ்யாவில் 
செய்வதை எல்லாம் சொக்கோசுலவகியாவில் உட 
னுக்குடன் செய்கிறார்கள் ; ஆனால் ரஷ்யாவில் மழை 
பெய்தால் இன்னும் அங்கே குடைபிடிக்க தொடங்க 
வில்லை ! 


4. சுவிட்சர்லந்து 


கைக 


சுவிட்சர்லந்து என்று சொன்னவுடனே , இயற் 

காட்சிகள் பலரின் மனக்கண்ணெதிரில் 
தோன்றும் ; நமது முதலமைச்சரின் வாழ்க்கைத் 
துணைவி கமலா நேரு உயிர் நீத்த நாடு என்ற நினைவு 
சிலருக்கு ஏற்படும் ; கொந்தளிப்பான உலகில் , 
அமைதிக்கு அடையாளமாக விளங்குஞ் சிறுநாடு 
சிலர் அதனைக் 

கருதுவர் . ஆனால் , 
எல்லோருமே தாம் அணிந்திருப்பது சுவிஸ் நாட்டில் 
செய்யப்பெற்ற கடிகாரந்தானா என்பதைக் கவனிப் 
பார்கள் . 


என்று 


சுவிட்சர்லந்து பூலோக சுவர்க்கம் போன்றது . 
அந்த நாட்டில் அழகு நடமாடுகிறது ; நீர் மட்டுமன்று , 
இலக்கியமும் விஞ்ஞானமுங்கூட அங்கே வெள்ள 
மாகப் பெருகியிருக்கின்றன . 


எழில் மிக்க காடுகள் , மலைப்பகுதிகள் , கடல் 
மட்டத்துக்கு 600 அடி மேலிருந்து 16,400 அடி 
வரையுள்ள இயற்கை அமைப்புக்கள் , ஆல்ப்ஸ் மலை 
யின் அடிவாரத்தில் சிதறியோடும் " வான் பொய்ப் 
பினும் தான் பொய்யாத " ரயின் ஆறு , பல அருவி 
கள் , இணையற்ற பெரிய ஏரிகள் , இரண்டரை லட்சம் 
நீர் ஊற்றுக்கள் , நோயைப் போக்கும் ஊருணிகள் ,, 
பசுமையான வயல்கள் , உள்ளக் 

கிளர்ச்சியைத் 
தரும் காட்சிகள் , 16,000 சதுர மைல் ( அதாவது 
ஐக்கிய திருவாங்கூர் கொச்சி இராச்சியத்தைப் 


சுவிட்சர்லந்து 


39 


போல் ஒன்றரைப் பங்கு பரப்புள்ள கடற்கரை 
யில்லாத பகுதியில் " இராமன் ஆண்டால் என்ன , 
இராவணன் ஆண்டால் என்ன என்ற மனப்பான் 
மையுடைய சுறுசுறுப்பான சுத்தமான 44 லட்சம் 
மக்கள் ( கல்கத்தா நகரத்திலுள்ள மக்களை விடக் 
குறைவு ) கூட்டம் -இவற்றை 

ஐரோப்பாவின் 
நடுவில் , ஜெர்மனி, ஆஸ்திரியா , இத்தாலி , பிரான்ஸ் 

நாடுகளுக்கிடையே இயற்கையான எல்லை 
களுடன் அமைத்துக் கொள்ளுங்கள் . அதுதான் 
சுவிட்சர்லந்து . 


ஐரோப்பாவின் இராமேசுவரம் 

நோயுற்றவர்கள் உடல் நலம் பெறவும் , மற்றவர் 
கள் பொழுது போக்கவும் பிற நாடுகளிலிருந்து 
சுவிட்சர்லந்துக்கு வந்தவண்ணமாக இருக்கின்றனர் . 

று , இந்நாட்டில் மூன்று லட்சத்துக்கு மேற் 
பட்டவர்கள் எப்போதும் காணப்படுகிறார்கள் . இவர் 
களுக்குத் தொண்டு செய்து வாழ்க்கை நடத்தும் 
சுவிஸ்காரர் மிகப்பலர் . இது இராமேசுவரம் வாசி 
கள் அங்குவரும் பக்தர்களை எதிர்பார்த்து வாழ்வதை 
ஒக்கும் . வெளிநாட்டாரை நம்பியே , 7,000 ஹோட் 
டல்களும் 20,000 சிற்றுண்டிச் சாலைகளும் இச்சிறு 
நாட்டில் உள்ளன . 


பணிவிடை செய்பவர்களுக்கு இனாம் (பஷீஸ் ) 
கொடுக்கும் வழக்கம் பல நாடுகளில் உண்டு; ஆனால் , 
சுவிட்சர்லந்தில் இந்தத் தொகை 15 சதம் வரை 
ஆகும் . அதாவது , ஒரு காரை வாடகைக்கு எடுத்து 
அதற்குக் கட்டணம் ரூ.5 செலுத்தினால் , கார் 


40 


என் பிரயாண நினைவுகள் 


இயக்குபவருக்கு அன்பளிப்பு ரூ.0-12-0 - ம் உடன் 
கொடுக்க வேண்டும் . ஜினீவா நகரில் , ஒரு கடையில் 
சில பொருள்களைப் பொறுக்கி வைத்துவிட்டு, அவை 
களுக்கு என் கணக்கில் 

பணம் 

கொடுக்கும்படி 
நான் தங்கியிருந்த ஹோட்டல் அதிகாரியிடம் சொன் 
னேன் . மறுநாள் , அந்தப் பொருள்களின் விலைக்கு 
15 சதம் சேர்த்துப் பட்டியல் வந்தது ! பெரு 
முயற்சியின் பேரில் பேரம் செய்து வெற்றி பெற் 
றேன் . இவை போன்ற சில இடையூறுகள் இருப் 
பினும் , பிறநாட்டினரைக் காந்தம் போல் சுவிட்சர் 
லந்துக்கு இழுப்பது அங்கே நிலவும் சுகாதாரச் 
சிறப்பேயாகும் . 


சுகாதாரம் 


சுவிஸ் மக்கள் மிகத் தூய்மையானவர்கள் ; 
அகத்தூய்மை மட்டுமன்று , புறத் தூய்மையையும் 
அவர்களிடம் மிகுதியாகக் காணலாம் . உடலையும் 
உணவையும் சுற்றுப்புறங்களையும் சிறப்பாக வைத் 
திருப்பது அவர்களுக்கு உடன் பிறந்த குணம் . 
11,523 அடி உயரத்தில் , உலகிலேயே உயர்ந்த ம 

மலை 
ரயில் உள்ள ஜுவங் பிராவோச் , மற்றும் கஸ்டாட் , 
மாண்ட்ரீவக்ஸ் , இண்டர்லேகன் போன்ற பல சுக 
வாசஸ்தலங்களை இந்நாட்டினர் மிகவும் பேணிவரு 
கின்றனர் . சுவிஸ் மக்களுக்கு முதிர்ந்த வயதில் 
செலவுக்குப் பொருள் 

பொருள் கிடைக்கவும் , நோயைக் 
குணப்படுத்திக் கொள்ளவும் அந்த அரசியலார் 
திட்டங்கள் வகுத்துள்ளனர் . 


சுவிட்சர்லந்து 


41 


உலகின் சிறந்த வைத்தியரில் பலர் சுவிஸ்காரர் 
கள் ; சுவிஸ்காரருள் எழுவரில் ஒருவர் இத்தொழிலில் 
ஈடுபட்டுள்ளனர் . சுவிஸ் பல்கலைக் கழகங்கள் அனைத் 
துக்கும் பொதுவாக ஒரு செனட்டோரியம் (Sana 
torium ) உண்டு . மாணவர்கள் , மிகச் சிக்கனமான 
செலவில் , உடல் நலம் பெறுவதற்கான வாய்ப்புக்கள் 
இங்கே உண்டு. சிறுவர் சிறுமியரின் சுகாதாரத் 
தைப் பேணுவதற்காகக் குர்சால் என்னும் பொழுது 
போக்கு இடங்களை , இயற்கையழகு நிறைந்த இடங் 
களில் , நகராண்மைக் கழகங்கள் நிருவகிக்கின்றன . 
கோடை மாதங்களில் , கால் நடைகளையும் மலைப் 
பகுதிகளுக்கு அழைத்துச் செல்லுவது நான் சுவிட் 
சர்லந்தில் கண்டு வியந்தவற்றுள் ஒன்று . 

எனவே , 
சுவிஸ் மக்கள் சுகாதார மேம்பாடு அடைந்திருப்பது 
இயற்கையே ; விளையாட்டுக்கு அவர்கள் கொடுக்கும் 
சிறப்பும் இத்தன்மையான தே . 


விளையாட்டுகள் 


என்று 


சுவிஸ் நாடு முழுவதுமே ஒரு பெரிய விளையாட்டு 
மை தான் மாக இருக்கிறது 

கூறுவது 
பொருந்தும் . பிரிட்டன் , ஹாலந்து போன்ற சில 
நாட்டினர் உறைந்த பனிக்கட்டியின்மீது ஓடும் 
போட்டிப் பந்தயங்களை சுவிஸ் நாட்டில் தான் நடத்து 
கின்றனர் . இதனால் இந்த நாட்டுக்கு " ஐரோப்பா 
வின் விளையாட்டு மைதானம் எனப் பெயர் ஏற்பட் 
டுள்ளது . உறைந்த பனிக்கட்டியின்மீது ஹாக்கி 
விளையாடுவது , மலைமீது ஏறிச் செல்லுவது , மீன் 
பிடிப்பது , படகோட்டுவது , நீந்துவது , கோல்ப் ( Golf ) 
விளையாடுவது ஆகியவற்றிலும் இந்நாட்டினருக்கு 


42 


என் பிரயாண நினைவுகள் 


காய 


விருப்பம் மிகுதியாக உண்டு. ஆனால் , இவர்களுடைய 
தேசீய விளையாட்டு என்று சொல்லக் 

கூடியது 
துப்பாக்கியால் குறிபார்த்துச் சுடுவதாகும் . இப் 
பயிற்சியில் இவர்களை ஒப்பாரில்லை என்பதோடு 
மிக்காரும் இல்லை எனலாம் . வில்லியம் டெல் என்ற 
சுவிஸ்காரர் தம் 

மகன் தலைமீது இருந்த ஓர் 
ஆப்பிள் பழத்தைப் பையனுக்குச் சிறிதும் 
மின்றி எய்த நிகழ்ச்சி பள்ளி மாணவர் அறிந்ததே . 
நம் நாட்டில் இராமாயண மகாபாரதக் கதைகள் 
போல , சுவிஸ் நாட்டில் டெல் லின் புகழ் தலைமுறை 
தலைமுறையாக வழங்கிவருகிறது ; இந்நிகழ்ச்சி நடந்த 
இடத்தை வெளி நாட்டினருக்குக் காட்டுவதிலும் 
சுவிஸ் மக்கள் மகிழ்ச்சி யடைகின்றனர் . இவ்விளை 
யாட்டுக்கான உலகப் போட்டிகளில் , ( ஓராண்டு 
நீங்கலாக ) முப்பது ஆண்டுகளாக ஒலிம்பிக் தங்கப் 
பரிசுகளை இந்நாட்டினரே பெற்றுள்ளனர் . 1928 - ல் 
பரிசு பெற்றவர் ஷர்டாக் என்ற அமெரிக்கர் ; 
அவருடைய பெற்றோர்கள் அமெரிக்காவுக்குச் சுவிஸ் 
நாட்டிலிருந்து தான் குடியேறிச் சென்றனராம் ! 


படை 


சுவிட்சர்லந்தின் குதிரைப்படையும் காலாட்படை 
யும் புகழ் பெற்றவை ; ஆனால் காலாட்படை என்று 
நிரந்தரமாக அங்கே இல்லை . இதற்குக் காரணம் 
மக்கள் எல்லோருமே போர்வீரராக இருப்பது தான் . 
இருபதாவது வயதில் , சுவிஸ் நாட்டினர் எல்லோரும் 
நான்கு மாதகாலம் கட்டாய இராணுவப் பயிற்சிபெற 
வேண்டும் . இதன் பிறகு அறுபது வயது 


வரை 


சுவிட்சர்லந்து 


43 


மூன் 


ஆண்டு தோறும் 

வாரங்களுக்குப் 
படையில் பணியாற்ற வேண்டும் . இந்தத் திட்டத்தின் 
படி நாட்டுக்கு அபாயம் நேரிட்டால் 72 மணி நேரத் 
தில் , 9 லட்சம் போர் வீரரைத் திரட்ட இயலுமாம் ; 
போர்க் கருவிகளும் உடையும் பயிற்சிக் காலத்தில் 
கொடுக்கப்படுகின்றன ; 

மரணம் 

இவை 
அவரவரைச் சேர்ந்தவை . 


வியத்தகு நிகழ்ச்சிகள் 


நிரந்தரப் படையின்றி யிருப்பது போல , வேறு 
பல விந்தைகளும் சுவிஸ் நாட்டில் உண்டு. இவற் 
றுள் ஒன்று , பெண் மக்களுக்கு இன்னும் வாக் 
குரிமை வழங்கப்படாமல் இருப்பதாகும் . இதனால் , 
அங்கே பெண்பாலருக்கு உரிமைகளோ , செல் 
வாக்கோ , சலுகைகளோ , சமூக வாழ்க்கையில் அவர் 
களுடைய நிலையோ குறைவானது என்று கருதிவிடக் 
கூடாது . 


உலகிலேயே மிகப் 

பழமையான குடியரசு 
சுவிட்சர்லந்தே ; 700 ஆண்டுகளாக அங்கே மக்க 
ளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரையுடைய 
குடியாட்சி அரசியல் முறை செவ்வையாகவும் சிறப் 
பாகவும் நடந்து வருகிறது ; ஐக்கிய நாடுகள் சபையில் 

ஓர் உறுப்பினராகச் சேரலாமா 
கூடாதா என்பதும் அந்த நாட்டு மக்களின் முடி 
வுக்கு விடப்பட்டது ; அச்சபையில் சேரக்கூடாது 
என்று அம்மக்கள் பொது வாக்கெடுப்பில் முடிவு 
செய்தனர் . 


சுவிஸ் 


நாடு 


44 


என் பிரயாண நினைவுகள் 


நாட்டின் நிருவாகம் பற்றிய எல்லா அதிகாரங் 
களும் பொது அரசியலாரிடமே இருக்கவேண்டும் 
என்ற கருத்து சுவிட்சர்லாந்தில் கிடையாது ; மிகுதி 
யான அதிகாரங்களைக் கான்டன் என்னும் இராச்சிய 
அரசியலாரே செலுத்துகின்றனர் . நாட்டின் எல்லாப் 
பகுதியினருக்கும் திருப்தியாக , அரசியல் தலைநகரா 

பெர்ன் ( Berne ) நகரும் , நீதி மன்றங்களுக்கு 
லாசேன் (Laussane ) நகரும் , பொருளாதாரத் துறைக்கு 
சூரிக் ( Zurich ) நகரும் , அயல்நாட்டு விவகாரங்களுக்கு 
ஜினீவா நகரும் , வணிக வாயிலாகப் பால் ( Basle ) 
நகரும் , கடிகாரத் தொழிலின் தலைநகராக பீயன் 
நகரும் அமைந்திருக்கின்றன . 


கப் 


போரில் ஈடுபடாததாலும் , போரிட்ட நாடுகளுக் 
குப் பொருள்களை விற்று ஊதியம் அடைந்ததாலும் 
சுவிஸ் நாடு பொருளாதாரத் துறையில் நன்னிலையில் 
இருக்கிறது ; இந்த நாட்டிலேயே அமெரிக்கரும் மற்ற 
வர்களும் தங்களுடைய சேமிப்புக்களை முதலீடு 
செய்துள்ளனர் . 


சுவிஸ் மக்களுள் பிரெஞ்சு , ஜெர்மன் , இத்தா 
லிய இனங்களைச் சேர்ந்தவர் உண்டு. அந்த நாடுகள் 
ஒன்றோடொன்று போர் புரிந்த 

புரிந்த போதுங்கூட , 
பிரெஞ்சு சுவிஸ்காரர்களும் , ஜெர்மன் சுவிஸ்காரர் 
களும் இரண்டறக் கலந்து வாழ்வது வேறு நாட்டில் 
காண இயலாததோர் அரிய நிகழ்ச்சி . பல வேற்று 
மைகளுக்கிடையே நிலவும் இந்த ஐக்கிய மனப்பான் 
மைதான் சுவிஸ் நாட்டின்- ஏன் எந்த நாட்டுக்கும் 
மதிப்பிடமுடியாத செல்வம் .. 


சுவிட்சர்லந்து 


45 


ஒரே கிறிஸ்தவ ஆலயத்தில் , கத்தோலிக்கரும் , 
சற்று நேரத்துக்குப் பின்னர் பிராடஸ்டண்டுகளும் 
இறைவனை வழிபடுவது சுவிட்சர்லந்தில் தவிர 
வேறு எங்கும் நிகழாத கொன்று . 


ளன . 


சுவிஸ் என்று ஒருமொழிகிடையாது.சுவிஸ்என்ற 
பெயரோடு தனித்த மொழி ஒன்று இருப்பதாக நம் 
நாட்டில் சிலர் நினைப்பது இந்தியன் என்று ஒரு 
மொழி இருப்பதாயும் , அதையே எல்லா இந்தியரும் 
பேசுவதாயும் வெளிநாடுகளில் சிலர் தவறாகக் கருது 
வதைப் போன்றதாகும் . ஜெர்மன் , பிரெஞ்சு , இத் 
தாலியன் , ரொமான்ச் ஆகிய மொழிகளை முறையே 
சுவிஸ் மக்களில் 72 , 20 , 5 , 1 சதவிகிதம் பேசுகின்ற 
னர் . இந்நான்குமே அரசியலார் மொழிகளாக உள் 

சட்டசபையில் இந்த மொழிகளில் , எதை 
வேண்டுமானாலும் உறுப்பினர் பேசுவதைக்கண்டு 
இன்புற்றேன் ; நீதிமன்றங்களிலும் இக்காட்சிகளைக் 
காண இயலுமென்று அன்பர்கள் தெரிவித்தனர் . 
சுவிஸ் ஜெர்மன் வழக்கறிஞர் ஜெர்மன் மொழியில் 
எழுதும் நிருபத்திற்குச் சுவிஸ் பிரெஞ்சு வழக்கறி 
ஞர் பிரெஞ்சு மொழியில் பதில் அனுப்புவதும் , இரு 
வரும் தாமே பிறர் உதவியின்றி அச்செய்திகளை 
அறிந்து கொள்ளுவதும் சுவிட்சர்லந்தில் நாள் 
தோறும் நிகழும் வியத்தகு நிகழ்ச்சிகளில் ஒன்று . 

சுவிட்சர்லந்து தொலைப்பேச்சு ( Telephone ) கம் 
பெனியார் அவ்வப்போது நேரத்தைத் தெரிவிப்ப 
தற்காக , அறிவிப்பாளர் பேசுவதைப்போல , மணி 
நிமிஷம் வினாடி இவற்றைத் தொடர்ந்து சொல்லிக் 
கொண்டிருப்பதற்கு ஒலிப்பதிவு செய்த சுருள்களை 


46 


என் பிரயாண நினைவுகள் 


வைத்திருக்கின்றனர் . எப்போது யார் நேரம் என்ன ? 
என்று கேட்டாலும் , அந்த இயந்திர மனிதர் உட 
னுக்குடன் நேரத்தைச் சொல்லுகிறார் ! 


மக்களின் பண்பாடும் குணங்களும் 


கூட 


சுவிஸ் மக்கள் மிகவும் வேகமாக எந்தக் காரியத் 
தையும் செய்கின்றனர் ; வாடகைக்கார்கள் 
அந்த நாட்டில் மணிக்கு 100 கிலோமீட்டர் , அதாவது 
65 மைல் , வேகத்தில் செல்லுகின்றன . தந்தி , ரிஜிஸ் 
தர் செய்யப்பட்ட கடிதம் ஆகியவற்றை அனுப்ப 
நேரமாகிவிடும் என்பதற்காக , அவர்கள் ரசீது 
கொடுப்பதில்லை ; தனிக்கட்டணம் கட்டி , சீது கேட் 
பவர்களுக்கு மட்டுமே அதைக் கொடுப்பது வழக்கம் . 
ஆனால் , ரசீது பெற்றுக்கொண்டாலும் , பெற்றுக் 
காள்ளாவிட்டாலும் தந்தி , ரிஜிஸ்தர் செய்யப்பட்ட 
தபால்கள் உறுதியாக உரியவருக்குக் கிடைத்து 
விடும் . என்னே , அவர்களுடைய நாணயம் ! சுணக்க 
மின்றித் தபால்களை அனுப்புவதற்கு உதவியாக , 
எல்லா ஊர்களிலும் ரயில் நிலையத்துக்கு எதிரிலேயே 
தபால் நிலையத்தை அமைத்திருப்பதும் அந்த நாட் 
டின் மற்றொரு சிறப்பு . 

1945 - ல் ஜப்பானியர் சரணடைவதாகச் சுவிஸ் 
அரசியலாரிடம் தெரிவித்தபோது , அச்செய்தியைப் 
பதினோரு நிமிஷங்களில் , அவர்கள் அமெரிக்க 
அரசியலாருக்கு அனுப்பிப் போரை நிறுத்துவதற் 
கான ஏற்பாடுகளைச் செய்தனராம் ! எனது டைப் 
ரைட்டர் கருவியில் சில எழுத்துக்களை ஒரு சுவிஸ் 
காரர் ஐந்து நிமிஷங்களில் மாற்றிக்கொடுத்தார்! 


சுவிட்சர்லந்து 


47 


அங்கே அலுவலகங்கள் அனைத்தும் முற்பகல் 8 
மணிக்கே வேலை தொடங்கிவிடுகின்றன ; கடைகள் , 
பெரும்பாலும் முற்பகலில் 8 முதல் 12 வரையும் , பிற் 
பகலில் 2 முதல் 6-30 வரையும் திறந்திருக்கின்றன . 
தொழிலாளர் சனிக்கிழமைகளிலும் , மற்ற நாட்களைப் 
போலவே , நாள் முழுவதும் வேலை செய்கின்றனர் ; 
ஏனைய நாடுகளைப் போலவே , அங்கேயும் ஞாயிறு 
விடுமுறை நாளாகும் . 


தமிழ் மக்களைப்போலவே , சுவிஸ் மக்களும் , ஒரு 
சிறு பகுதி நீங்கலாக , அனைவரும் கிராமங்களில் 
வாழ்கின்றனர் . கற்பனை , நகைச்சுவையுணர்ச்சி , 
விருந்தினரை ஓம்புதல் , இசை ஞானம் , கலைப்பற்று 
முதலிய பண்பாடுகளை அவர்களிடமுங் கண்டேன் 
மேலும் , பண்டைத் தமிழரைப் போலவே , இன்றைய 
சுவிஸ் மக்கள் சிற்பக்கலையில் பேரார்வமுடையவர் 
களாயிருப்பது குறிப்பிடத்தக்கது . 


சிறிய குடும்பமே வாழ்க்கையை இன்பமயமாக் 
கும் என்ற அடிப்படை இரகசியத்தை சுவிஸ் மக்கள் 
உணர்ந்திருக்கின்றனர் . ஒரு சுவிஸ் அன்பர் மற் 
றொருவரைப்பற்றிக் குறிப்பிடும்போது , " அவர் குடும் 
பம் பெரியது என்றார் ; எத்தனை குழந்தைகள் ? 
என்று யான் ஆவலோடு கேட்க , " மூன்று என்று 
அவர் குறிப்பிட்டார் ; இது பெரிய குடும்பமா ? 
என்று யான் மேலும் கேட்டபோது , இரண்டு குழம் 
தைகள் இருப்பதே சுவிட்சர்லந்தில் அரிது என்று 
அந்த அன்பர் பதிலளித்தார் . 


48 


என் பிரயாண நினைவுகள் 


வாழ்க்கை நிலை 

மக்களின் உழைப்பு , நாட்டின் வளம் , போரில் 
ஈடுபடாத நிலை , சிறிய ஜனத்தொகை இவற்றின் 
விளைவாகச் சுவிஸ் நாட்டில் வாழ்க்கை நிலை சிறப் 
பாக விளங்குகிறது ; இந்நாட்டு அரசியலார் 586 கோடி 
ரூபாய் பெறுமானமுள்ள தங்கத்தைச் சேமித்து , 
அதை அமெரிக்காவில் பத்திரப்படுத்தி வைத்துள்ள 
னர் ; பிற நாடுகளில் இவ்வரசியலார் 600 கோடி 
ரூபாய்க்குச் சொத்துக்களையும் வாங்கியிருக்கின்றன 
ராம் ! இக்காரணங்களால் , அமெரிக்க நாட்டு நாணய 
மாகிய 

பாலரைப் போலவே , சுவிஸ் நாட்டு நாணய 
மான பிராங்கும் வலுவான நாணயமாக இருந்து வரு 
கிறது ; ஒரு சுவிஸ் பிராங்கு என்பது , நான் சுவிட் 
சர்லந்தில் இருந்தபோது , இந்திய ரூபாய் 0-13-0 க்குச் 

இருந்தது ; 1949 செப்டம்பரில் ஏற்பட்ட 
நாணய மதிப்புக் குறைவால் , இப்போது ஒரு சுவிஸ் 
பிராங்கு இந்திய ரூபாய் 1-1-6க்குச் சமமாகிவிட்டது 

சுவிஸ் மக்களின் பொருளாதாரச் செழிப்பைக் 
கீழ்க்காணும் புள்ளி விவரங்களிலிருந்து அறியலாம் : 
மோட்டார் சைகிள்கள் 

37000 
ஐஸ் பெட்டிகள் 

48,000 
மோட்டார் கார்கள் 

ஒரு லட்சம் 
நீரைச் சூடாக்கும் மின்சாரக்கருவிகள் 3 லட்சம் 
வானொலிக் கருவிகள் 

10 லட்சம் 
ஆகாய விமான நிலையங்கள் 
ரயில் பாதையின் நீளம் 

1709 மைல் 
ரயில்வேயின் மூல தனச் செலவு 

80 கோடி ரூ . 
ஹோட்டல்களின் மொத்தமூல தனம் - 85 கோடி ரூ 
மக்களின் சராசரி மாத வருவாய் 
மக்களின் சராசரி இன்ஷியூரன்ஸ் தொகை - 6500 ரூ . 


சமமாக 


25 


1100 ரூ . 


சுவிட்சர்லந்த 


49 


போக்கு வரவு வசதிகள் 


சுவிஸ் நாட்டில் ரயில்கள் அனைத்தும் மின்சாரத் 
தால் இயங்குகின்றன ; உள் நாட்டுக்குள் செல்லும் 
ரயில்களுக்குத் தனி பான் ஹாப்பும் , 
வெளிநாடுகளுக்குச் செல்லும் ரயில்களுக்குத் தனி 
பான்ஹாப்பும் அமைக்கப் 

பெற்றுள்ளன ; 
டிக்கட் விற்கும் இடத்தில் இருபுறமும் தட்டுக்கள் 
உள்ள 

ஒரு கருவி பொருத்தப்பட்டிருக்கிறது ; 
பிரயாணி ஒரு தட்டில் பணத்தை வைத்ததும் , ரயில் 
ஊழியர் மற்றொரு தட்டில் டிக்கட்டை வைப்பார் ; 
ஒரு பொத்தானை அமுக்கியவுடன் , பிரயாணி 
யிருக்கும் பக்கத்தில் டிக்கட்டும் ரயில் ஊழியரிருக்கும் 
பக்கத்தில் பணமும் கிடைக்கும்படி இக்கருவி 
அமைக்கப்பட்டுள்ளது ! வெளி நாட்டார் சுவிட்சர் 
லந்தில் மிகுதியாகச் சுற்றுப்பிரயாணம் செய்வதற்கு 
வசதியாக , ரயில் நிருவாகிகளே ஏரி , மலைப் 
பிரயாணங்களுக்கும் ஏற்பாடு 

செய்கின்றனர் ; 
90 ரூபாய் கொடுத்து உல்லாசப் பிரயாண டிக்கட் 
ஒன்றை வாங்கிவிட்டால் , ஒரு திங்களுக்குச் சுவிஸ் 
ரயில்களில் எங்கு வேண்டுமானாலும் இரண்டாம் 
வகுப்பில் செல்லலாம் என்ற ஏற்பாடும் அந்த 
நாட்டில் உண்டு. டிக்கட் வாங்கிய பின் 
பிளாட்பாரத்திற்குச் செல்லவேண்டும் அல்லவா ? 
குறிப்பிட்ட ரயில் எந்தப் பிளாட்பாரத்தில் வருகிறது 
என்பதை ஒருவரிடமும் கேட்க வேண்டுவதில்லை ; 
அறிவிப்புப் பலகைகளைப் பார்க்க வேண்டுவது 
மில்லை ; ரயில்வே கால அட்டவணைப் புத்தகத்திலும் , 
தினத்தாள்களிலும் , ஒவ்வொரு ரயிலும் நிற்கும் 

4 


50 


என் பிரயாண நினைவுகள் 


போன்றது ; 


பிளாட்பார எண் இன்னதென்று கொடுக்கப் 
பட்டுள்ளது . பிளாட்பாரத்திற்குச் செல்லும்போது 
டிக்கட்டைச் சரிபார்க்கும் நம் நாட்டுப் பழக்கம் சுவிஸ் 
நாட்டில் இல்லை ; பிளாட்பாரத்திற்குச் செல்வதற் 
கெனத்தனி டிக்கட்டும் அங்கே கிடையாது . ரயில் 
ஓடும்போது மட்டுமே , 

ரயில் கண்டக்டர் 
டிக்கட்டைப் பிரயாணியிடமிருந்து 

வாங்கிப் 
பார்ப்பது வழக்கம் . 
புனிகுலர் , ஏர்கேபிள் ஏன்ற 

இருவகைப் 
போக்குவரவுப் பொறிகள் சுவிஸ் நாட்டில் உண்டு . 
புனிகுலர் என்பது மாடிப்படி போல , படிப்படியாய் 
அமைக்கப்பட்டு மலைமீது செங்குத்தாய்ச் செல்லும் 
ஒருவகை ரயில் . ஏர்கேபிள் என்பது மின்சார லிப்ட் 

சிறிய மலையிலிருந்து 
பெரிய மலைக்கு மின்சாரக் கம்பி மூலம் செல்லப் 
பயன்படுவது . ஏர்கேபிள் வாயிலாகத்தான் , கோடை 
காலத்தில் கால் நடைகளுக்கு உணவு அனுப்பப் 
படுகிறது ; அவை தரும் பாலும் இதன் வாயிலாகவே 
கொண்டு வரப்படுகிறது . 

சுவிஸ் நாட்டில் ஏரிகள் மிகுதியாக இருப்பதால் , 
அங்கே போக்கு வரவுக்குப் படகுகள் பெரிதும் 
பயன்படுகின்றன . இந்நாட்டுக்குக் கடற்கரை இல்லாத 
தால் , கப்பல் போக்குவரவு 

இல்லை 

எனலாம் ; 
எனினும் , கப்பல்கள் கட்டுவதிலும் கப்பல்கள் பற்றிய 
அறிவு ஆராய்ச்சியிலும் இந்நாட்டினர் முன்னணி 
யில் இருக்கின்றனர் . 

சுவிஸ் விமானங்கள் உள்நாட்டுக்குள் மட்டு 
மன்றி வெளி நாடுகளுக்கும் செல்லுகின்றன ; மற்ற 
நாடுகளின் விமானங்கள் பலவற்றைவிட இவை 


சுவிட்சர்லந்து 


51 


இவ் 


மிக்க வசதியாக இருப்பது பாராட்டத்தக்கது ; சுவை 
யுள்ள உணவும் மிகுதியான பழங்களும் 
விமானங்களில் பிரயாணிகளுக்குத் தரப்படு 
கின்றன . 


வண்டி 


ஆனால் , சுவிஸ் மக்களின் தேசீய வாகனம் 
சைகிள் தான் . ரயிலில் பிரயாணம் செய்யும்போது , 
அவர்கள் சைகிளை தம்முடன் கொண்டு செல்வர் ; 
சைகிளை வைப்பதற்கென 

ஒரு தனி 
ஒவ்வொரு ரயிலிலும் உண்டு. பொது இடங்களி 
லும் சாலைச் சந்திப்புக்களிலும் குறுகிய இடத்தில் 
ஏராளமான சைகிள்களை நிறுத்தி வைக்கத்தக்க 
அமைப்புக்கள் செய்யப்பட்டுள்ளன . 


ப 
MANY 


கல்வி 

108eqo 
பாடப் புத்தகங்கள் வாயிலாக இன்றி , சூழ்நிலை 
யைக் கூர்ந்து நோக்கிப் பொது அறிவைப் பெறு 
வதைச் சுவிஸ் மக்கள் கல்வியின் அடிப்படையாகக் 
கொள்ளுகின்றனர் ; சிறுவர் கல்வி மாண்டிசோரி 
முறையைப் பின்பற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது . 
குழந்தைகளுக்குச் சிறு கைத்தொழில்கள் கற்றுத் 
தரப்படுகின்றன . மாணவர்கள் விளையாட்டுகளிலும் 
தொழிலிலும் படிப்பிலும் அவரவர் விருப்பப்படி 
செய்யவும் ஆராயவும் அக்கல்வி முறையில் வாய்ப்பு 
உண்டு. உயர்நிலைப் பள்ளிகள் மாணவருக்கான 
டிராயிங் ( Drawing ) பாடங்களை உயிரினக் கூடங்களி 
லேயே நடத்துவதையும் சூரிக் நகரில் கண்டேன் ; 
அதாவது , இந்த வாரத்தில் டிராயிங் வகுப்பில் மான் 
படம் வரைவதா யிருந்தால் , உயிரினக் கூடத்தில் 

8- ) 


52 


என் பிரயாண நினைவுகள் 


மான் இருக்கும் இடத்தின் அருகிலேயே அவ்வகுப்பு 
நிகழும் ; மாணவர் அந்த உயிருள்ள மானைப்பார்த்தே 
உயிரில்லாத 

மான்களை வரைவர் ! கலைக் காட்சி 
மண்டபங்கள் , பொருட்காட்சிச் சாலைகள் , பூங்கா 
வனங்கள் ஆகியவற்றுக்கு மாணவரை அழைத்துச் 
செல்லுவது , கூத்தாடுவது , நீந்துவது , பொம்மைகள் 
செய்வது , இயற்கை அழகில் ஈடுபடுவது , 
நிகழ்ச்சிகளும் அரசியலாரின் எட்டு ஆண்டு இலவசக் 
கட்டாயக் கல்வி முறையின் உட்பகுதிகளா யுள்ளன . 
பிறர் கருத்துக்கு மதிப்புக் கொடுக்க வேண்டும் ; 
சமூக உணர்ச்சியைப் பெருக்க வேண்டும் ; பொறா 
மையை ஒழிக்க வேண்டும் ; உலக அமைதிக்காகப் 
பாடுபடவேண்டும் என்ற மனப்பான்மை இளைஞ 
ரிடையே வளர்க்கப்படுகிறது . 


ஆகிய 


சுவிட்சர்லந்தில் 9 பல்கலைக் கழகங்கள் உள் 
ளன . பல் வைத்தியம் , உயிரினங்களுக்குச் சிகிச்சை 
செய்தல் , பொறியியற்கலை , சித்திரக்கலை , சுரங்கம் , 
விவசாயம் , காட்டு நிருவாகம் , இசை , பிரயாணிகளுக் 
குத் தொண்டு செய்வது போன்ற படிப்புகளும் 
இங்கே உண்டு. ஜினீவாவில் ,, 

மொழி பெயர்ப் 
பாளராவதற்குப் பயிற்சி தரும் கல்லூரியும் இருக் 
கிறது ; இங்கே 24 மொழிகள் கற்பிக்கப்படுகின்றன . 
சுவிஸ் பல்கலைக் கழக 

மாணவரில் பாதிப்பேர் 
வெளிநாடுகளிலிருந்து கல்வி பயில வந்தவர்களே . 


சூரிக் நகரிலுள்ள வணிகர் , ஏற்றுமதி இறக்கு 
மதிப் பிரச்சினைகளைப் பற்றிய ஆராய்ச்சிப் படிப்புக் 
கான கல்லூரி ஒன்றை நிறுவியுள்ளனர் . 


சுவிட்சர்லந்து 


53 


கடிகாரத் தொழில் சுவிஸ் நாட்டில் சிறப்பாக 
நிலவிவருவதற்கு நியூச்சேட்டால் பல்கலைக் கழகத்து 
ஆராய்ச்சி நிலையமும் அரசியலாரின் வானிலை மண்ட 
பங்களும் செய்யும் உதவியே காரணம் . 


தொழில்கள் 


கின்றன . 


சுவிஸ் நாட்டின் மிகுதியான உற்பத்திகள் 
கம்பளி, லினன் , சில்க் துணிகள் , வெண்ணெய் , 
பால் , அலுமினியம் , இரசாயனப் பொருள்கள் , ஊசி 
மருந்துகள் , வைத்தியக் கருவிகள் , படம் எடுக்கும் 
கருவிகள் ( Cameras ) , தொலைப்பார்வைக் கருவிகள் 
(Binoculars இசைக் கருவிகள் ஆகியவை . ஓராண்டுக்கு 
நான்கு கோடி கடிகாரங்களும் இங்கே செய்யப்படு 

அச்சு வேலைகள் சுவிட்சர்லந்தில் மிக 
நன்றாகச் செய்யப்படுகின்றன ; பல நாடுகள் தபால் 
ஸ்டாம்புகளை இந்நாட்டிலேயே அச்சிடுகின்றன ; நம் 
நாட்டில் பயன்படுத்தப் பெற்ற மஹாத்மா காந்தியடி 
களின் படமுள்ள ஸ்டாம்புகள் சுவிட்சர்லந்திலேயே 
அச்சிடப்பட்டன . பஞ்சு ஆலைத் தொழிலுக்கு வேண் 
டிய இயந்திரங்களைச் செய்வதிலும் 

பலவிதமான 
வர்ணச் சாயங்களைச் ( Manufactured Dyestuffs ) செய்வ 
திலும் இந்நாட்டார் வல்லுநராயுள்ளனர் . 


சுவிட்சர்லந்தில் பழ உற்பத்தியும் பால் உற்பத் 
தியும் மிகுதி ; அமெரிக்காவில் வெள்ளி முழுவதை 
யும் திரைப்படங்கள் தயாரிக்க ஹாலிவுட்டிலுள்ள 
குழுக்கள் வாங்கி விடுவது போலச் சுவிட்சர்லந்தில் 
பால் 

முழுவதையும் நெசில்ஸ் கம்பெனியார் 
சாக்லேட் செய்வதற்காக வாங்கிவிடுகின்றனர் . 


54 


என் பிரயாண நினைவுகள் 


சுவிட்சர்லந்தின் முக்கிய இறக்குமதி பல லட்சம் 
யாத்ரீகர்கள் . அந்நாட்டின் பெரிய ஏற்றுமதி 
ஆண்டுக்கு 52 கோடி கிலாவட் மின்சாரம் ; பிரான்ஸ் , 
இத்தாலி போன்ற நாடுகளுக்கு இங்கிருந்து மின் 

செல்லுகிறதாம் . 


சாரம் 


சுவிஸ் மக்களின் 

வெளிநாட்டு வாணிகம் 
வளர்ந்து கொண்டே வருகிறது ; 1947 - ல் அவர்கள் 
இந்தியாவுக்குப் பத்துக் கோடி ரூபாய் பெறுமான 
பொருள்களை விற்றனர் ; 1949 - ல் இவ்விரு நாடுகளுக் 
கிடையே பொருளாதார 

உடன்பாடு ஒன்று 
கையெழுத்திடப்பட்டது . 
விஞ்ஞான முன்னேற்றம் 

நீரில் மூழ்கினாலும் சரி , கீழே விழுந்தாலும் சரி , 
கெடாதபடி ஓடிக் கொண்டிருக்கும் கடிகாரங்களை 
இப்போது நடைமுறையில் காணுகின்றோம் ; ஆகாய 
விமானத்தில் பிரயாணம் செய்யும்போது , அந்த 
விமானம் எவ்வளவு வேகத்தில் பறக்கிறது என்பதை 
நாம் கையில் அணிந்திருக்கும் கடிகாரத்திலிருந்தே 
அறிந்து கொள்ளவும் இப்போது 

இயலும் . 
இத்தகைய கடிகாரங்களையும் சுவிஸ் நாட்டவர் 
செய்திருக்கின்றன ரெனின் , அவர்களுடைய விஞ் 
முன்னேற்றத்துக்கு 

சான்று 
வேண்டுமோ ! 

பெனிசிலின் , ராடார் இவைகளைப் போன்று 
இரண்டாவது உலகப்போரில் புகழ் பெற்றது 
டி . டி . ட்டி . ( D. D. T. ) என்னும் இரசாயனப்பொருள். 
இது மலேரியா நோயை ஒழிக்கப் பயன்படுவது ; 


வேறு 


ஞான 


சுவிட்சர்லந்து 


55 


உருளைக்கிழங்குச் செடியை வண்டுகள் சேதம் 
செய்தபோது , அவற்றின்மீது சுவிஸ்காரர்கள் 
டி.டி.ட்டி.யைத் தெளித்துப் பூச்சிகளை அழித்து 
இம்மருந்தின் சக்தியைக் கண்டறிந்தனராம் . 
நகரங்கள் 

முக்கிய நகரங்கள் சிலவற்றில் சிறிது நேரம் 
தங்கிவிட்டுச் சுவிஸ் பிரயாணத்தை முடித்துக் 
கொள்ளுவோம் . 


பெர்ன் 


700 ஆண்டுகளாக , சுவிட்சர்லந்தின் தலை நகர 
மாகப் பெர்ன் இருந்து வந்திருக்கிறது ; இது ஓர் 
அழகிய நகாம் . " சுவிஸ் நகரங்களுள் மாணிக்கம் 
என்ற புனை பெயர் இந்நகருக்கு வழங்கி வருகிறது ; 
ஓர் ஆற்றின் கரையில் இந்நகர் அமைந்திருக்கிறது ; 
சிற்பக்கலை நிறைந்த கட்டிடங்கள் பலவற்றை இங்கே 
கண்டு களிக்கலாம் ; தரைமட்டத்துக்குக் கீழ் ஐந்து 
மாடிகளுக்கு மோட்டார் வாகனங்களை நிறுத்துவதற் 
குரிய இடமும் இந்நகரில் கண்டின் புறத்தக்க 
காட்சிகளுள் ஒன்று . 

பெர்னிலிருந்து சுவிஸ் நாட்டில் எந்த இடமும் 
100 மைல் தொலைவுக்குள் தான் இருக்கிறது ;; இக் 
காரணத்தாலேயே , வேறுபெரிய நகரங்கள் இருக்க , 
இது தலைநகராகத் தேர்ந்தெடுக்கப்பட்டது போலும் . 
சுவிட்சர்லந்துக்குச் செல்லுபவர்கள் இந்நகரில் 

நாட்கள் தங்கினால் , இங்கிருந்து கொண்டு 
ஜினீவா , லூசர்ன் ஏரிகளுக்குச் சென்று வரலாம் ; 


பல 


56 


என் பிரயாண நினைவுகள் 


கிரிசன்ஸ் , லுகானோ 

போன்ற இயற்கையழகு 
நிறைந்த பகுதிகளுக்கும் போய்வரலாம் . 


பெர்னில் சுவிஸ் குடியரசுத் தலைவரின் மாளி 
கையும் , பாராளுமன்றக் கட்டிடமும் உள்ளன . 
இங்கே , 1949 - ல் நமது முதலமைச்சர் ஜவஹர்லால் 
நேரு சுவிஸ் குடியரசுத் தலைவருடன் தங்கி , பாராளு 
மன்றத்திலும் அரியதோர் 

நிகழ்த்தினார் ; 
உலக அமைதிக்குப் பாடுபடும் இந்தியாவும் சுவிட்சர் 
லந்தும் 

என்றும் நண்பர்களாக இருப்பது உறுதி 
என்பதை அவர் அவ்வமயம் தெளிவுபடுத்தினார் . 
பெர்ன் 

சுவிட்சர்லந்திலுள்ள இந்தியத் 
தூதரின் அலுவலகம் ஜங்ப்ரா ஸ்ட்ராசே என்ற 
சாலையில் நிறுவப்பட்டிருக்கிறது ; இப்போது நமது 
தூதராக இருப்பவர் திருபாய் தேசாய் என்பவர் ; 
இவர் காலஞ் சென்ற புலாபாய் தேசாயின் மகனார் . 


நகரில் 


ஜினீவா 


முடியிழந்த மன்னர்கள் , 

பதவி 

பிழந்த 
பெரியார்கள் , பிரஜா உரிமையைப் பறிகொடுத்த 
பிறநாட்டவர் , திரை நட்சத்திரங்கள்,, அகதிகள் 
மாண்டுபோன சர்வதேசச் சங்கத்திற்காக ஒரு கோடி 
ரூபாய்ச் செலவில் கட்டப்பட்ட மாளிகை , உயிரோ 
டிருக்கிற சர்வதேசத் தொழிலாளர் ஸ்தாபனம் , 
செஞ்சிலுவைச் சங்கம் , செல்வம் பொழியும் சாலை 
களும் கடைகளும் , உல்லாசமான ஹோட்டல்கள் 
இவைகளை ஒருங்கே கொண்ட அந்த 
பூங்காவுக்குத்தான் ஜினீவா என்று பெயர் . 


அழகிய 


சுவிட்சர்லந்து 


57 


ரஷ்யாவில் நடைபெற்ற அக்டோபர் புரட்சி 
யின் போது ஒடிவந்தவர்கட்கும் பிரெஞ்சு நாட்டி 
லிருந்து தப்பிவந்த கவிஞர் ரூஸ்ஸோவுக்கும் தஞ்சம் 
அளித்தது ஜினீவா . பிராடஸ்டண்டு மத இயக்கம் 
ஆதரவு பெற்றதும் இந்நகரிலேயே யாகும் . இந் 
நிகழ்ச்சிகளை யொட்டிய சின்னங்களும் ரூஸ்ஸோ , 
மதப்புரட்சி வீரர் கால்வின் ஆகியோரின் சிலைகளும் 
இங்கே இன்றுங் காணத்தக்கன . 


சூரிக் 


சுவிஸ் நாட்டிலேயே சூரிக் மிகப்பெரு நகரம் . 
இதன் ஜனத்தொகை 31 லட்சம் . இந்நகர் மேடும் 
பள்ளமுமாக நிலப்பரப்பில் அமைந்துள்ளது ; நீந்து 
வதற்காக இங்கே அமைக்கப் பெற்றுள்ள குளம் 
மிகச் சிறப்புடையது . ஐரோப்பாவின் பொருளா 
தாரத் தலைவிதியை முடிவு செய்யும் இந்த அழகிய 
பட்டணத்தின் வாணிகத் தெருவான பான்ஹாப் 
ஸ்ட்ராசேயில் எப்பொருளாவது வாங்க இயலா 
விட்டால் அதுவேறு எங்கே கிடைக்கும் ? 


5. பிரிட்டிஷ் பெண்கள் 


நம் பெண்டிருக்கும் பிரிட்டிஷ் பெண்டிருக்கும் 
உணவிலும் உடையிலும் உள்ள வேறுபாடுகளை 
யாவரும் அறிவர் . இவற்றைவிடப் பெரிய வேறுபாடு 
கள் சில உள . பிரிட்டிஷ் பெண்களின் சிறப்பியல் 
புகள் மிகப் பல ; அவைகளை ஈண்டு. ஆராய்வோம் . 


11 


பிரிட்டிஷ் சமூகத்தில் , வகுப்பு வேறுபாடுகள் , 
நமது நாட்டிலிருப்பதைப் போன்று , மிக அகன்றவை 
அல்ல . பெரும்பாலும் ஒத்த சமூக அமைப்பு அங்கு 
நிலவுகின்றது . வேலையின்மை பிரிட்டனில் தாண்டவ 
மாடவில்லை . ஆகவே , வறுமையாலும் பிணியாலும் 
அல்லற்படுவோரையோ, பிச்சை எடுப்போரையோ , 
பிச்சை இடுவோரையோ , அங்கு நான் காணவில்லை . 
ஒருபுறம் பெரும் கோடீசுவரர்களையும் , மறுபுறம் 
ஏழைக் குடிகளையும் கொண்ட நம் நாட்டுக் காட்சி 
களைப் பிரிட்டனிற் காண இயலாது . மதிப்பு வாய்ந்த 
ஒரு வியாபாரி நடுத்தர வகுப்புப் பெண் ஒருத்தியை 
இல்லாளாய்ப் பெற்று , அவ்விருவரும் வாழ்வை 
இனிமையாகவும் வெற்றியாகவும் நடத்துதல் அங்கே 
நடைமுதல் நிகழ்ச்சியே . 


வாழ்க்கைக்குப் பயிற்சி 


இன்னும் ஒரு பெரிய வேறுபாடு , கல்வி அறிவு 
வளர்ச்சியால் , ஆடவரைப் போலவே பெண்டிரும் 
பொழுது போக்கிலும் அறிவுத் துறைகளிலும் நாட் 


பிரிட்டிஷ் பெண்கள் 


59 


டங் கொண்டவராயிருத்தலாகும் . ஐந்து ஆண்டு முதல் 
பதினாறு ஆண்டு வரை பெண்கட்கும் கட்டாயக் 
கல்வி 

முறை , பிரிட்டனில் , இருந்து வருகிறது . 
சமையல் , 

துவைத்தல் , வீட்டைச் 
சுத்தமாக வைத்திருத்தல் , பரிமாறுதல் , 
குழந்தை வளர்த்தல் , தையல் , தோட்ட வேலை 
போன்ற இல்லற வேலைகட்கும் மாணவிகட்குப் 
பயிற்சி அளிக்கப்படுகிறது . பிரிட்டிஷ் பெண்களில் , 
பல்கலைக் கழகத்துக்குச் செல்பவர் மிக மிகச் 
சிலரே . 

சிறு வயதில் தந்தையும் , வயது வந்த பின் கண 
வனும் , முதுமையில் மகனும் , பெண்ணைக் காப்பாற் 
றும் நம் நாட்டுப் பழக்கம் பிரிட்டனில் கிடையாது . 
பிரிட்டிஷ் பெண்கள் உரிமையாக வாழ்வதோடு மட்டு 
மன்றி , இழிவு மனப்பான்மையை நீக்கி , ஆண்களுக் 
சமானமாகவே தாமும் 

தாமும் வாழ்கின்றனர் .. 
பிரிட்டிஷ் பெண்கள் தத்தம் தாய்மாரோடு 
நெருங்கிப் பழகுவதைப் போன்றே , தந்தையாரிடத் 
தும் பழகுவர் . தந்தை தம் மக்களை எவ்வளவு உரு 
வாக்குகின்றாரோ , அதே அளவுக்குத் தாயும் தன் 
பங்கைச் செய்வாள் . இதிலோ , அன்றி வேறு எப் 
பணியிலுமோ , பெற்றோர்களுள் ஒருவரைவிட ஒரு 
வர் தாழ்ந்தவராகக் கருதப்படுவதில்லை ; அம்மாதிரி 
அவர்கள் ஒருவரேனும் நடந்து கொள்ளுவதுமில்லை . 
திருமணம் 

காதல் முறைப்படியே , திருமணங்கள் 
பெறுவதால் , கணவனும் மனைவியும் ஒருவரை ஒரு 
வர் எல்லாத்துறைகளிலும் நன்கு அறிந்து கொள்ளு 


குச் 


நடை 


60 


என் பிரயாண நினைவுகள் 


கின்றனர் . இருவரும் ஓராண்டாவது பழகி , மற்ற 
வரின் பழக்க வழக்கங்கள், குற்றங்குறைகள் ஆகிய 
வற்றைக் கண்டு சம்மதித்துத்தான் மணம் முடித்துக் 
கொள்ளுகின்றனர் . இதன் பயனாய் , ஒருவருடைய 
வேலையில் மற்றொருவர் தக்க உதவி செய்கின்றனர் . 
கணவன் , மனைவியைத் தன் துணைவியாகவே கருது 
கின்றான் . மனைவியும் , தான் தன் கணவனுக்கு 
இணையான ஆற்றல் படைத்தவள் என்ற கருத்துடை 
யவளா யிருக்கின்றாள் . இவ்வுணர்ச்சியால் , இருவரும் 
வயதையும் மற்ற வேற்றுமைகளையும் மறந்து , 
இரண்டறக் கலந்து வாழ்கின்றனர் . 


பிரிட்டிஷ் ஆண் மக்கள் சராசரி 25 ஆண்டிலும் . 
பெண்மக்கள் 21 ஆண்டிலும் , மணம் 

புரிந்து 
கொள்ளுகின்றனர் . மணம் புரிவது இன்றியமை 
யாததன்று . மணம் புரிந்து கொள்ளும்படி பெற்றோர் 
தம் மக்களை வற்புறுத்துவது மில்லை . 
கல்வி கற்க வைத்தலையே அன்றி , அவர்கட்கு மணஞ் 
செய்வித்தலைத் தம் கடமையாகப் பெற்றோர்கள் 
கருதுவதில்லை 


போரினால் , எல்லா ஐரோப்பிய நாடுகளிலும் , 
ஆடவர் தொகை குறைந்துவிட்டது . பிரிட்டனில் , 
இவ்வாறு எஞ்சிய பெண்களில் , ஆண்டு முதிர்ந்தும் 
மணமாகாதோர் தொகை 15 லட்சம் , அதாவது 
சென்னை நகர மக்கள் தொகைக்கு ஒப்பானது , 
காதலிக்க ஒரு கணவனும் , கொஞ்ச ஒரு குழந்தை 
யும் இன்றித் தவிக்கும் இத் தெரிவையர்கட்கு , ஆறு 
தல் கூறுவார் யார் ? 


பிரிட்டிஷ் பெண்கள் 


61 


தன் மனத்திற்கிசைந்த நாயகனைத் தேர்ந்தெடுத் 
ததும் , பிரிட்டிஷ்பெண் அவனுடன் கனி இல்லத்தில் , 
வாழ்வைப் புதிதாகத் தொடங்குகின்றாள் . 
மூலம் , இவர்கள் பெரியோர்களின் ஆதிக்கத்தினின் 
றும் விடுதலை பெறுகின்றனர் . நாம் 

எண்ணிக் 
காண்டிருப்பது போல , பிரிட்டனில் , கணவனிட 
மிருந்து மனைவியோ, மனைவியிடமிருந்து கணவனோ 
பிரிவுச் சீட்டுப் பெறுதல் , அவ்வளவு மிகுதியாகவோ 
அடிக்கடி 
க்கடியோ நடைபெறுவதில்லை . 


சிறிய குடும்பம் 


ஆடவருக்குப் போர் எத்துணைச் சிரமமானதோ 
அதே போன்று , பிரசவம் பெண்கட்குச் சிரம 
மானது . எனவே பிரிட்டிஷ் பெண்கள் , குடும்பத் 
தொல்லையைக் குறைக்க வேண்டுமென்ற விருப்பத் 
கால் , விஞ்ஞான முறைப்படி கருப்பத்தடை 

டை செய் 
கின்றனர் . வாழ்க்கையை இன்பமயமாக்க வேண்டு 
மென்றால் , குடும்பம் சிறிய தாயிருக்க வேண்டும் என் 
பது இவர்களின் கோட்பாடு . மூன்று குழந்தை 
களுடைய ஒரு குடும்பத்தைக் காண்பதே அரிது . தம் 
குழந்தைகள் மீது பெற்றோர்கட்கு வெறுப்பு ஒன்றும் 
இல்லாவிட்டாலும் , ஆழ்ந்த பற்று இருப்பதாகச் 
சொல்லிவிட முடியாது . 

உதாரணமாக , உங்கள் குழந்தையைப் பிரம் 
பால் அடிக்கலாமா கூடாதா ? என்ற வினாவின் மீது , 
தென்னிந்திய ஆசிரியர் கழகம் அடுத்த வாரத்தில் , 
தமிழ் நாடு முழுவதும் , பெற்றோர்களிடம் வாக்கெடுத் 
தால் , பெற்றோர்களில் எத்தனைபேர் தம் மக் 


62 


என் பிரயாண நினைவுகள் 


களைப் பிரம்பால் 

அடிக்க ஆசிரியருக்கு உரிமை 
கொடுப்பார்கள் ? சென்ற ஆண்டில் , தம் குழந்தை 
களைப் பிரம்பால் அடிக்கும் உரிமையை , குடியாட்சி 
முறைப்படி , பிரிட்டிஷ் ஆசிரியர்கட்குப் பெற்றோர் 
கள் , பெரும்பான்மையான வாககுகளால் , 
அளித்தனர் . 


காக 


பூகோள அமைப்பால் , இந்தியாவுக்கும் அமெரிக் 
காவுக்கும் இடையில் , பிரிட்டன் 

இருப்பதைப் 
போன்றே , நாகரிகப் பழக்க வழக்கங்களிலும் 
பிரிட்டிஷ் பெண்கள் நம் நாட்டுப் பெண்களைக் காட் 
டிலும் முன்னேறியும் அமெரிக்கப் பெண்களைக் 
காட்டிலும் பின்னடைந்தும் இருக்கின்றனர் . 

அழ 
ஆடை அணிவதிலும் , ஆடம்பரமாக 
நடப்பதிலும் , பிரிட்டிஷ் பெண்கள் பிரெஞ்சு சகோ 
கரிகளைப் பின்பற்றவில்லை . 18 ஆண்டு நிறைவெய்து 
முன் , உதட்டுச் சாயம் நகச் சாயம் முதலியவை உப 
யோகிக்கப் பிரிட்டிஷ் பெண்கள் அனுமதிக்கப்படுவ 
தில்லை . இந்தியப் பெண்களின் கல்லானாலும் கண 
வன் , புல்லானாலும் புருஷன் என்ற அடக்கமும் , 
சுவிஸ் பெண்களின் 

மீன்கடை 

ஆரவாரமும் , 
அமெரிக்கப் பெண்களின் புதுமைப் பித்தமும் , 
ஆஸ்திரேலியப் 

பெண்களின் விரைவின்மையும் , 
ஜெர்மன் பெண்களின் அழகும் பிரிட்டிஷ் பெண் 
களிடம் இல்லாதன . 


நாட்டுப்பற்று 


பிரிட்டிஷ் 
ஆடவர்களைப் 

போலவே , 
பெண்டிரும் தம் நாட்டினிடமும் அரசகுடும்பத் 


பிரிட்டிஷ் பெண்கள 

63 
தினரிடமும் பற்றுடையவர்களாக இருக்கின்றனர் . 
பிரான்சிலிருந்து , இங்கிலீஷ் கால்வாயைக் கடந்து , 
டோவர் துறைமுகத்தை யான் 

அடைந்தபோது , 
ஓய்வுக்காக ஐரோப்பிய நாடுகளுக்குச் சென்று , சில 
நாட்களில் திரும்பி வரும் பிரிட்டிஷ் பெண்கள் சில 
ரும் வந்தனர் . எல்லோரும் பிரிட்டிஷ் 

பிரிட்டிஷ் சுங்கச் 
சோதனைக்கு உள்ளானோம் . அம் மகளிர் புதிய 
ஒரு கடிகாரத்தை வாங்கி அது ஒன்றை மட்டுமே 
அணிந்திருந்துங்கூட , தாமே அதைக் 

கழற்றிக் 
காட்டி அதற்கு மனமுவந்து வரியைச் செலுத்தினர் . 
இதிலிருந்து பெறப்படும் அவர்களின் நாட்டுப்பற்றும் 
நேர்மையும் மிகவும் போற்றத் தக்கவையாகும் . இது 
போன்ற பண்பாடுகளால் தான் , இரு முறைகளிலும் , 
பிரிட்டிஷ் மண்ணில் போர் நடக்கவில்லை போலும் 
கெய்சரோ அன்றி ஹிட்லரோ , ஐரோப்பா முழுதும் 
வெற்றிக் கொடி காட்டியுங்கூட , பிரிட்டனை மட்டும் 
வெல்ல முடியவில்லை என்பதை நாம் நினைவுபடுத்திக் 
கொள்ள வேண்டும் . 


நான் 


மான்செஸ்டர் நகரில் 

தங்கியபோது , 
எலிசபெத் இளவரசியார் திருமணத்தில் உடுத்த 
ஆடைகள் , அந்நகரப் பொருட்காட்சியில் வைக்கப் 
டிருந்தன . இந்த ஆடைகளைக்காண .....பிரிட்டனின் 
இரண்டாவது நகரமாகிய .மான்செஸ்டர் பெண் 
கள் , கொட்டும் மழையில் , கட்டுப்பாடாக நெடுந் 
தொலைவுக்கு வரிசைமுறையில் , மணிக்கணக்கில் 
காத்திருந்ததை 

நான் என்றும் மறக்க முடியாது . 


64 


என் பிரயாண நினைவுகள் 


போரால் விளைந்த பல இன்னல்களை , பிரிட்டிஷ் 
பெண்கள் முகமலர்ச்சியோடு ஏற்று , ஆவன செய் 
தனர் . தம் உரிமையிலும் உணவுப் பொருள் 
பங்கீட்டிலும் அரசியலார் தலையிட்டதைக் கருதாமல் , 
நாட்டு நன்மைக்காகப் 

இடையூறுகளைப் 
பொறுத்தனர் . பெருந்துன்பம் நேர்ந்த போதும் 
அவர்களின் வாழ்க்கை முறை குலையவிலை . போர்க் 
காலத்தில் , ஒரு முறை சர்க்கரைக் கப்பல்கள் காலங் 
தாழ்த்து வந்தன ; பங்கீட்டுக்குப் போதிய சர்க்கரை 
கையிருப்பில்லாது போகவே , மிகுதியாக வைத்திருப் 
பவர்கள் எஞ்சுவதைப் 

பங்கீட்டுக் கடையிற் 
கொடுத்துச் சீட்டுப் பெற்றுச் சில வாரங்களில் , 
திருப்பிப் பெற்றுக் கொள்ளலாமென அலுவலாளர் 
அறிவித்தனர் . உடனே , பல்லாயிக்கணக்கான 
பெண்கள் , அதிகப்படியாயிருந்த சர்க்கரையைக் 
கடைகளில் கொடுக்க , வரிசை முறையில் , கட்டுப் 
பாடாகக்காத்திருந்தனர் ; இது பிரிட்டன் தவிர வேறு 
எந்த நாட்டில் நிகழும் ? தன்னுயிர் நீப்பினும் 
செய்யற்க தன்னாட்டிற் ( கு ) இன்னல் விளைக்கும் 
வினை " என்ற நெறியைப் பின்பற்றும் இவர்கள் 
குணம் மெச்சத் தக்கது . 


மகளிர் செய்யும் பணிகள் 


பிரிட்டிஷ் பெண்கள் வீட்டுவேலை மட்டுமன்றி , 
வெளிவேலையும் செய்கின்றனர் . 

ஆடவர்களே 
செய்தாக வேண்டும் அல்லது பெண்களே செய்தாக 
வேண்டும் என்ற வரையறை எந்த வேலைக்கும் 
இல்லை . தம்மால் செய்ய முடியும் என்பதை நிலை 
நாட்டவேண்டு மென்ற பிரிட்டிஷ் பெண்களின் 


பிரிட்டிஷ் பெண்கள் 


65 


பேரவாவினாலும் , போர்முனைக்கு ஆடவர் சென்ற 
போது அவர்கள் திரும்பும் வரை , ஆடவர் முன்பு 
செய்த வேலைகளில் பெண்கள் அமர்ந்ததாலும் , 
இன்று பிரிட்டனில் , மெல்லியலார் செய்யாத 
வேலையே இல்லை எனலாம் . 

குறிப்பாக , தொழிற்சாலைகளில் வேலை பார்ப் 
பவரில் பெரும்பாலோர் பெண்பாலரே . பிரிட்டிஷ் 
தொழிற் சங்கத்துத் தலைவராக 

ஒரு 

பெண் 
சென்ற ஆண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் . பிரிட் 
டிஷ் தொழிற் கட்சிக்கு , ஆண்களிடம் இருப்பதை 
விடப் பெண்களிடம் தான் மிகுந்த செல்வாக்கு 
இருந்து வருகிறதென்பது பலரும் அறிந்ததே . 

பஸ் கண்டக்டர் வேலையிலும் பல மகளிர் இருக் 
கின்றனர் . 80 பிரயாணிகளை ஏற்றிச் செல்லும் 
இரு மாடிகளுள்ள லண்டன் பஸ்களில் ஒரே 
அம்மையார் தான் கண்டக்டர் வேலையைத் திறம்படச் 
செய்கிறார் . 

உணவுச்சாலைகளில் , உணவு படைப்பவர்களில் 
மிகப் பெரும்பான்மையோர் பெண்களே . இன் 
னும் , நர்ஸ் வேலையிலும் ஆசிரியர் வேலையிலும் , பல 
பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் பதவியிலும் 
பெண்கள் உளர் . 

கடைகளில் , பண்டங்கள் விற்கும் வேலையாட் 
களில் மிகப் பலர் பெண்களே . எல்லா அலுவலகங் 
களிலும் , 

டெலிபோன் இயக்குதலும் 
எழுதுதலும் செயலாளர் வேலையும் பெண்களின் 
தனி உரிமையாகும் . தலை அலங்காரம் செய்யுமிடங் 


கடிதம் 


66 


என் பிரயாண நினைவுகள் 


களில் , விரல் நகம் வெட்டும் பொறுப்புப் பெண்களைச் 
சேர்ந்ததே . பலர் நினைப்பது போல் , இது 

மிக 
எளிய வேலை அன்று . இவ் வேலையைச் 

வேலையைச் செய்ய 
எவ்வளவு பொறுமை வேண்டு மென்பதையும் இது 
எத்துணை நுண்ணிய கலை என்பதையும் பாஷன் 
நகரமாகிய பாரிசில் தான் நான் அறிந்தேன் . 


பிரிட்டிஷ் தபால் நிலையத்தை நடத்துபவர்களும் 
பெண்களே . இதுவும் எளிதான தொழில் அன்று . 
நம் நாட்டில் தபால் நிலையங்கள் வானொலி உரிமைச் 
சீட்டு வழங்குவதையும் , கொய்னா மாத்திரை விற்பதை 
யும் நாம் அறிவோம் . மோட்டார் கார் உரிமைச்சீட்டு 
நாய் வைத்துக் கொள்ளும் உரிமைச் சீட்டு ஆகிய 
வற்றையும் பிரிட்டிஷ் தபால் நிலையங்கள் வழங்குகின் 
றன . அரசியலார் சார்பாக வரி வாங்கிக்கொள்ளுவ 
துள்பட , நம் நாட்டில் , கஜானாக்கள் செய்யும் எல்லா 
வேலைகளையும் பிரிட்டிஷ் தபால் நிலையங்கள் செய் 
கின்றன . இவற்றை எல்லாம் , பிரிட்டிஷ் பெண்கள் , 
திறமையாகச் செய்கின்றனர் . 


அன்முட வேலைகள் 


என்று 


மேற் கூறியவற்றால் , இப்பெண்கள் 

வீட்டு 
வேலைகளைப் புறக்கணிக்கிறார்கள் 
கொள்ளுதலாகாது . பெருஞ் செல்வர் தவிர வேறு 
யாருமே பணியாட்கள் வைத்துக் கொள்ளுவதில்லை . 
துயிலெழுந்ததும் , பிரிட்டிஷ் பெண் 

கணவனோடும் மக்களோடும் 
அதைப் பங்கிட்டுக் கொண்டு , தன் வேலைக்குச் செல் 
லுகிறாள் . வேலை செய்யுமிடத்திலுள்ள உணவுச் 


காலை 


உணவை 


ஆக்கி , 


பிரிட்டிஷ் பெண்கள் 


67 


சில 


சாலை ( Canteen ) யில் பகலுணவை அவள் அருந்துகி 
றாள் . தன் வேலையை முடித்த 

பின்னர் , 

இரவு 
உணவை ஆக்க, உரிய காலத்தில் , மீண்டும் இல்லத் 
திற்கு வந்து விடுகிறாள் ; இயந்திர உதவி இருப்பதால் , 
உணவைச் 

நிமிஷங்களிலேயே இவர்கள் 
தயாரித்து விடுகின்றனர் . மின்சார உதவியால் 
உணவாக்குவதில் , அமெரிக்கரின் நிலையைப் பிரிட்டிஷ் 
பெண்கள் எய்தாவிட்டாலும் அடுப்புப் புகையும் 
அப்பள வாசனைப் புகையும் அம்மங்கையர் அறியாத 
வையே . பிரிட்டிஷ் பெண்கட்கு ஒரு குறை உண்டு ; 
தேங்காய் கிடைக்கவில்லை என்பதே அந்தக் குறை . 
அமெரிக்கப் பெண்களைப்போன்று , ஒரு டாலர் , 
அதாவது ரூ.4-13-0 , கொடுத்து , ஒரு தேங்காய் 
வாங்குவதென்பது பிரிட்டிஷ்பெண்களால் இயலாது . 


தன் 


மனைவியைப் போலவே , 

கணவனும் 
அலுவலகத்திலேயே , பகலுணவை உட்கொள்ளு 
வான் . குழந்தைகட்குப் பிரிட்டிஷ் தொழிற்கட்சி 
அரசியலார் , பள்ளிக்கூடத்திலேயே , 

பணம் 
பெறாமல் , பகல் உணவைத் தருகின்றனர் . சிறுவர் , 
சிறுமியரை வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்துக்கும் , 
பள்ளிக்கூடத்திலிருந்து 

மீண்டும் வீட்டுக்கும் 
கொண்டுவர நகராண்மைக் 

கழகங்கள் கட்டண 
மில்லாத 

ஊர்திகளும் அமைத்திருக்கின்றனர் . 


இவை போன்ற பொது நலத் திட்டங்களாலும் 
எல்லா வேலைகளிலும் ஆடவரின் உதவி கிடைப் 
பதாலும் , பிரிட்டிஷ் பெண் நாள்தோறும் 16 மணி 
நேரம் வேலை செய்கிறாள் தம் வேலைகளை , ஒவ்வொரு 
கிழமைக்கும் ஒவ்வொன்றாக வகுத்துக் கொள்ளு 


68 


என் பிரயாண நினைவுகள் 


கிறாள் . ஒரு நாள் வீடு சுத்தம் செய்யவும் , ஒரு நாள் 
துணி துவைக்கவும் , ஒரு நாள் இஸ்திரி போடவும் , 
ஒரு நாள் கடைத் தெருவுக்குச் செல்லவும் , ஒரு நாள் 
விளையாட்டாகப் பொழுது போக்கவும் ஒதுக்கிக் 
கொள்ளுகிறாள் . ஒவ்வொரு மணி நேரமும் சரியான 
வழியில் கழிகிறதா என்று கவனித்துச் சற்று நேரங் 
கூட ஒழிவில்லாமல் , இயந்திரம் போல் உழைப்பதும் 
பிரிட்டிஷ் பெண்ணின் வழக்கம் . 


பொது வாழ்வு 


பொதுவாழ்விலும் பிரிட்டிஷ் பெண்கள் பெரும் 
பங்கெடுத்துக் கொள்ளுகின்றனர் . உலகிலேயே 
மிகப் பெரிய லண்டன் நகராண்மைக் கழகத்தின் 
தலைவராக ஒரு பெண் இரண்டாண்டுகட்கு முன் 
விளங்கினாள் . காமன்ஸ் சபையிலும் பெண் உறுப் 
பினர் உளர் . 


பொது 


கல 


நடன 


இப்பெண்கள் பேரிலக்கியம் 

எழுதுவதிலும் , 
இயக்கங்களிலும் நாடகங் 
களிலும் , பாலே ( Ballet ) என்னும் குழு 
நுண்கலையிலும் , வர்ணச்சித்திரம் தீட்டுவதிலும் ,, 
எண்ணற்ற மாற்றத்துறைகள் பலவற்றிலும் , பெரிதும் 
ஈடுபட்டுளர் . பாடகர்களும் சிற்பிகளும் பிற கலை 
வல்லாரும் பெண்பாலரிடையேயும் உளர் . சுருங்கச் 
சொன்னால் , ஆடவர் தமதே என்று எண்ணி வந்த 
இடங்கள் அனைத்திலும் பெண்டிரும் புகுந்து 
விட்டனர் . 


பிரிட்டிஷ் பெண்கள் 


69 


பழமையில் ஊறிய பிரிட்டிஷார் , இந்த நூற் 
றாண்டில் தான் பெண்கட்கு வாக்குரிமை தந்தனர் 
சொத்துரிமை இவர்கட்கு வழங்கப்பட வில்லை . 
எனினும் , பிரிட்டிஷ் ஆடவர் பெண்டிருக்குப் பெரி 
தும் மதிப்புச் செய்வர் . இவற்றையொட்டிய மரபுகள் 
பலப்பல . பிரிட்டிஷ் பெண்கள் 

இம்மதிப்பைக் 
காப்பாற்றுவர் . சான்றாக , ரயிலிலோ பஸ்ஸிலோ 
பெண்கட்கு ஆடவர் இடமளித்தால் , பிரிட்டிஷ் 
பெண்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவர் . அமெரிக்கப் 
பெண்கள் இத்தகைய உதவியை மறுப்பார்கள் . 
உனக்கு 

நான் என்ன குறைவோ என்பது 
அமெரிக்கப் பெண்களின் மனப்பாங்கு . 


சீட்டாட்டத்தைப் பற்றிய சிறு குறிப்புடன் ,, 
பிரிட்டிஷ் பெண்களிடமிருந்து விடுதலைபெறுவோம் . 
பணம் வைத்துச் சீட்டாடும் போது , இரு குடும்பத் 
தவர் , 

ஒரு குடும்பத் தலைவனும் மற்றொரு 
குடும்பத் தலைவியும் ஒரு பக்கமாகவும் , எஞ்சிய 
இருவரும் மற்றொரு பக்கமாகவும் இருந்து ஆடுவர் . 
இதனால் , யார் வென்றாலும் , பணம் மனைவியிடமிருந்து 
கணவனுக்கோ அல்லது கணவனிடமிருந்து மனை 
விக்கோதான் மாறும் . 


6. 


பிரிட்டிஷ் பல்கலைக் கழகங்கள் 


நாகரிகத்தின் அடிப்படையும் அரசியல் எழுச்சி 
தொடங்கும் இடமும் பல்கலைக் கழகமாகும் . நம் 
நாட்டுச் சுதந்திர இயக்கத் தலைவர்கள் அனைவரும் 
பல்கலைக் கழகங்களிற் கல்வி பயின்றவரே யாவர் .. 
ஏனைய நாடுகளிலும் இவ்வாறேயாம் . உலகம் விஞ் 
ஞானத்திலும் 

தொழில் வளர்ச்சியிலும் முன் 
னேறி வருகின்றது . இத்துறைகளில் புதிய புதிய 
ஆராய்ச்சிகள் நடத்த உதவியாயிருப்பவை ஆங் 
காங்கேயுள்ள பல்கலைக் கழகங்களேயாம் . இதற்குச் 
சான்றாக , ரஷ்யாவில் 1910 - ல் 13 பல்கலைக் கழகங் 
களும் 1937 - ல் ( 350 தொழிற் கல்லூரிகளுட்பட ) 150 
பல்கலைக் கழகங்களும் இருந்ததைக் குறிப்பிடலாம் 

உலகின் சிறந்த பல்கலைக் கழகங்கள் , அரசியல் 
துறையில் முன்னேற்ற மடைந்துள்ள பிரிட்ட 
னிலும் அமெரிக்காவிலுமே உள்ளன . இவை வேறு 
வேறு முறைகளில் , நாட்டு மக்களின் பண்பாடு , சூழ் 
நிலை , வாழ்க்கை நெறி முதலாயவற்றுக் கேற்ப 
அமைந்துள்ளன . பிற நாடுகளிலுள்ள பல்கலைக்கழக 
முறைகள் இவ்விரண்டில் ஏதாவதொன்றைப் பின் 
பற்றியனவாகவே உள்ளன . ஆஸ்திரேலியாவில் இவ் 
விரண்டுங் கலந்த ஒருதிட்டம் கையாளப்படுகிறது . 
சில வேறுபாடுகள் 
பிரிட்டிஷ் 

அமெரிக்கப் பல்கலைக் 
கழகங்கட்கிடையேயுள்ள சிறப்பான வேறுபாடு 


பிரிட்டிஷ் பல்கலைக் கழகங்கள் 


71 


ஒன்று உண்டு. அமெரிக்காவில் , ஓரிடத்திலேயே 
உள்ள பல கல்லூரிகளின் தொகுதியே பல்கலைக் 
கழகம் எனப்படுகிறது . பட்டம் வழங்கும் உரிமை 
பல்கலைக் கழகங்கட்கு மட்டுமேயன்றிக் கல்லூரிகட் 
கும் உண்டு . பிரிட்டனில் கல்லூரிகளை மேற்பார்வை 
யிட்டு அவற்றை இணைக்கும் கழகங்களாகவும் அக் 
கல்லூரிகளில் பயிலும் மாணவருக்குப் பட்டம் 
வழங்கிச் சிறப்பிக்கும் நிலையங்களாகவும் பல்கலைக் 
கழகங்கள் உள்ளன . இந்தமுறையே இந்தியா 
வில் இருப்பதை நாம் அறிவோம் . 


பிரிட்டிஷ் பல்கலைக் கழகங்களில் , மிகப் பெரு 
வாரியான ஆசிரியர் இருப்பது ஈண்டுக் குறிப் 
பிடத்தக்கது . அமெரிக்காவைப்போல் , 6 அல்லது 
7 மாணவருக்கு ஓர் ஆசிரியர் இல்லாவிடினும் , பிரிட் 
டனில் 10 மாணவருக்கு ஓர் ஆசிரியர் இருந்தது 
இந்தியாவிலிருந்து சென்ற எனக்கு வியப்பாகவே 
இருந்தது . 


பிற சிறப்புக்கள் 


விளையாட்டுக்குக் கொடுக்கப்படும் சிறப்பு மிகுதி 
யானது . 

ஆக்ஸ்போர்டு , கேம்பிரிட்ஜ் என்றதும் 
பலருக்குப் படகுப்போட்டிதான் நினைவுக்கு வரு 
கிறது அல்லவா ? மொழி ஆராய்ச்சியிலும் பிரிட்டிஷ் 
பல்கலைக் 

கழகங்கள் சிறந்த பங்கெடுத்துக் 
கொள்ளுகின்றன . 

அகராதிகளிற் 
சிறந்தவை ஆக்ஸ்போர்டு , கேம்பிரிட்ஜ் வெளியீடு 
களேயாம் . 


ஆங்கில 


72 


என் பிரயாண நினைவுகள் 


வெளிநாட்டு மாணவர் 


பிரிட்டிஷ் பல்கலைக் கழகங்களின் பெருமைக் 
குச் சிறந்த காரணம் , இவை உலகுக்கே கல்வி கற் 
பிக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகும் . சில ஆயிரம் 
அமெரிக்கர் உள்பட வெளிநாட்டவர் எல்லோரும் 
பிரிட்டனுக்கு மாணவராய் வருவதைப் பற்றிப் 
பிரிட்டிஷார் மகிழ்ச்சியடைகின்றனர் . 

ந்திய மாணவர் மட்டும் பிரிட்டனில் பத்தா 
யிரம் பேருளர் . இவர்களில் பலர் உணவு விடுதிகளி 
லேயே இருக்கின்றனர் .சிலர் தனிக் குடும்பங்களுடன் 
தங்குகின்றனர் . தலைமுறை தலைமுறையாக வெளி 
நாட்டு மாணவர்களைத் தம் வீடுகளில் , பணம் வாங்கிக் 
கொண்டு விருந்தாளியாக ( Paying Guest ) ஏற்கும் 
குடும்பங்கள் பிரிட்டனில் மிகுதியாக இருக்கின் 
இக்குடும்பப் பெண்கள் தமது விருந்தினரைத் 
தாயன்போடு பேணி வருவது பாராட்டுக்குரியது . 
பிரிட்டிஷ் இளைஞர் 

உணவு விடுதிக் கழகத்தார் 
( British Youth Hostels Association ) பெருநகரங்களிலெல் 
லாம் மாணவருக்கான விடுதிகளை அமைத்துள்ளனர் . 


வெளிநாட்டு மாணவர்கள் இத்துணைப்பேர் 
பிரிட்டனுக்கு ஏன் வருகிறார்கள் என்பதை அறியச் 
சென்ற ஆண்டில் ஒரு பிரிட்டிஷ் பத்திரிகை வாக் 
கெடுத்ததில் , ஆக்ஸ்போர்டில் படிக்கும் மாணவரில் 
100 - க்கு 15 பேர் தாம் வாழ்க்கையை அனுபவ வாயி 
லாக அறிந்துகொள்ள வந்ததாயும் , மேலும் 15 பேர் 
தமக்கு த்தம் அரசியலார் உதவிச் சம்பளம் தந்த 
தால் வந்ததாயும் , 20 பேர் தமக்குக் கணவன் அல்லது 


பிரிட்டிஷ் பல்கலைக் கழகங்கள் 


73 


மனைவி தேடுவதற்காக வந்ததாயும் எஞ்சிய பாதிப் 
பேர் மட்டுமே கல்வி கற்க வந்ததாயும் கூறினராம் . 
சராசரியில் வெளிநாட்டு மாணவர் ஒவ்வொருவரும் 
4,700 ரூபாய் ஆண்டுதோறும் செலவிடுவதாயும் அப் 
பத்திரிகை வெளியிட்டது . 
மாணவரும் ஆசிரியரும் 
பிரிட்டனில் மாணவர்கள் 

கட்டுப்பாடாகவும் 
ஒழுங்காகவும் நடந்து கொள்ளுகின்றனர் . ஆசிரியரும் 
மாணவரும் உயர்வு தாழ்வு மனப்பாங்கின்றி ஒருவ 
ரோடு ஒருவர் நெருங்கிப் பழகுகின்றனர் . விரும்பிய 
போதெல்லாம் மாணவர் தம் ஆசிரியரை எளிதில் 
காண இயலும் . ஆசிரியர்களிற் பலர் பேராறிஞராக 
இருப்பதும் குறிப்பிடத்தக்கது . 

நூல் நிலையங்கள் பல நூறாயிரம் நூல்கள் உடை 
யனவாக இருக்கின்றன . பல மாணவர் தம் நேரத் 
திற் பெரும் பகுதியை இந்நிலையங்களிலும் விஞ்ஞான 
ஆராய்ச்சிச் சாலைகளிலும் பொருட்காட்சிச் சாலை 
களிலுமே கழிப்பர் . 
மிகப் பெரிய பல்கலைக் கழகம் 

பிரிட்டனின் மிகப் பெரிய பல்கலைக் கழகம் 
தொழிலாளர் கல்விக் கழகத்தாரால் நடத்தப்படு 
கிறது . நூறாயிரம் மாணவருடைய இக்கல்வி நிலையம் 
பிரிட்டிஷ் பல்கலைக் கழகங்கள் , கூட்டுறவு மன்றங் 
கள் , தொழிலாளர் இயக்கம் இவற்றின் கூட்டு முயற்சி 
யால் நடைபெறுகிறது .. பொது இடங்களில் 
உழவர் , சுரங்கத் தொழிலாளர் , ரயில்வே ஊழியர் 
ஆகியோர் தம் வேலை முடிந்ததும் கல்வி கற்கின்றனர். 


பல 


74 


என் பிரயாண நினைவுகள் 


லண்டன் பல்கலைக் கழகம் 


லண்டன் பல்கலைக் கழகத்தில் ஒரு வகுப்புக்குச் 
செல்லும் வாய்ப்பு எனக்குக் கிடைத்தது . பம்பாய் 
இராச்சிய முதலமைச்சரின் மகன் கெர் தம்முடைய 
பி எச்.டி. வகுப்பில் நடந்த அறிஞர் லாஸ்கியின் 
சொற்பொழிவுக்கு என்னை அழைத்தார் . 


கேட்பினும் கேளாத் தகையவே , கேள்வியால் 

தோட்கப் படாத செவி . 
என்பது வள்ளுவர் வாக்கு அன்றோ ? ஆகவே , 
இவ்வறிஞரின் சொற்பொழிவைக் கேட்க யானும் 
அவருடன் விரைந்தேன் . லண்டனின் நடுப்பகுதியில் 
இந்தியா ஹவுசிலிருந்து கூப்பிடு தொலைவில் , லண் 
டன் பல்கலைக் கழகத்தைச் சேர்ந்த லண்டன் பொரு 
ளாதாரப் பள்ளிக்கூடம் இருக்கிறது . சரியாகப் 
பன்னிரண்டு மணிக்குச் சொற்பொழிவு தொடங்கும் . 
அதற்கு 20 நிமிஷங்கள் 

20 நிமிஷங்கள் முன்னரே , இருவரும் 
பள்ளிக்கூட வாசலிற் கால்வைத்து விட்டோம் . 
தேவையில்லாத புத்தகங்களையும் உடைகளையும் 
தொப்பிகளையும் அதற்கென உள்ள 

அலுவ 
லகத்திற் கொடுத்துவிட்டுச் சொற்பொழிவு நடக்க 
விருந்த மண்டபத்துக்குச் சென்றோம் . 


லாஸ்கியின் வகுப்பு 


அம்மண்டபத்தின் வாயிலில் பல நூறு மாணவர் 
வரிசை முறையில் காத்துக்கொண் டிருந்தனர் . அவ் 
வகுப்பு மாணவர் மட்டுமன்றி , விஞ்ஞானம் கணிதம் 
போன்ற துறைகளில் மேற்பயிற்சி பெறுபவரும் 


பிரிட்டிஷ் பல்கலைக் கழகங்கள் 


75 


அச்சொற்பொழிவுக்குத் 

தாமே வந்திருந்தனர் . 
உரிய நேரத்திற் கதவு திறக்கப்பட்டதும் , எல்லோ 
ரும் இடத்துக்கு முந்தினர் . இது , நம் நாட்டில் , 
திரைப்படங்களுக்கு மக்கள் செல்லுவது போன்ற 
காட்சியாயிருந்தது . போதிய இடம் இல்லாததால் , 
பல மாணவ மாணவிகள் சன்னல்களில் இருந்தனர் ; 
சிலர் மாடிப்படிகளில் நின்றனர் ; வேறு சிலர் ஆசிரி 
யருக்கு அருகில் தரையில் அமர்ந்தனர் . லண்டன் 
பல்கலைக் கழகத்தில் நான் 

இக்காட்சிகளைக் 
காணலாம் என்று எதிர்பார்க்கவே இல்லை!! 

ஹரால்டு லாஸ்கி ஒரு சிறந்த கல்விமான் ; 
ஆங்கில மொழியில் நிரம்பிய புலமை உடையவர் ; 
குடி ஆட்சி முறையைப் பற்றியும் அரசியல் தத்துவங் 
களைப் பற்றியும் அரிய கருத்துக்களை வெளியிட்டிருப் 
பவர் ; ஆதாரமான நூல்கள் பலவற்றை இயற்றியிருப் 
பவர் ; பிரிட்டிஷ் தொழிற்கட்சியின் மூளைகளில் ஒரு 
வர் ; ஈராண்டுகளுக்குமுன் அக்கட்சியின் தலைவரா 
யிருந்தவர் ; இந்தியா மீதும் இந்தியர் மீதும் பேரன் 
புடையவர் . இவர் ஓர் யூதர் . யூதரின் இஸ்ரேல் 
அரசியலாரை இந்தியா ஆதரிக்க வேண்டுமென்பது 
இவர் கருத்து . 


மேடையில் ஆறு அடி தொலைவுக்குள் நடந்து 
கொண்டும் , இடையிடையே தண்ணீர் பருகிக்கொண் 
டும் , நின்றவண்ணமே, ஆசிரியர் லாஸ்கி ஒரு மணி 
அறிஞர் லாஸ்கி 1950 - ல் காலமானார் ; இஸ்ரேல் அரசிய 
லாரை இந்திய அரசியலார் 

அண்மையில் 

ஆதரித் 
துள்ளனர் . 


76 


என் பிரயாண நினைவுகள் 


நேரம் சொல்மாரி பொழிந்தார் . ஒரே அளவான 
கம்பீரமான ஒலியில் , இனிமையும் தெளிவும் சேர்ந்த 
குரலில் , தங்குதடையின்றிச் சீரிய 

முறையில் , 
அருமையான பொருள்களைப் பற்றிக் கடல்மடை 
திறந்தது போல் , உயரிய நடையில் லாஸ்கி பேசினார் . 
அவர் அன்று பேசியது பேச்சுச் சுதந்திரம் 
என்னும் பொருள் பற்றியது . அவ்வப்போது 
இக்கால அரசியல் நிகழ்ச்சிகளைச் சுட்டிக்காட்டித் 
தம் கருத்துக்களை அவர் விளக்கினார் . பல மேற் 
கோள்களையும் படித்துக் காட்டினார் . ஆசிரியரின் 
ஒவ்வொரு சொல்லையும் எல்லா மாணவரும் கூர்ந்து 
கவனித்துப் பல குறிப்புக்களை எழுதிக்கொண்டனர் . 
இக்குறிப்புக்களைக் கொண்டு தனித்தனியே ஆசிரிய 
ருடன் பின்னர் , விவாதிப்பார்கள் என்றும் அறிந் 
தேன் . 


சொற்பொழிவு முடிந்ததும் , மறு சொற்பொழிவு 
எப்போது என்ற ஆவலான கேள்வியோடு , மாணவர் 
வகுப்பு அறையை விட்டு வெளியேறினர் . ஆனால் , 
அதற்குள் நான் 

அட்லாண்டிக் பெருங் 
கடலைக் கடந்து அமெரிக்காவுக்குச் சென்றுவிடுவே 
னாதலால் , மீண்டும் லாஸ்கியின் சொற்பொழிவைக் 
கேட்க இயலாதே என்று ஏமாற்றத்துடன் லண்டன் 
பல்கலைக் கழகத்திலிருந்து விடைபெற்றேன் . 


7. யான் கண்ட பொருட்காட்சிகள் 


எனது ஆறு மாத கால உலகச் சுற்றுப் பிரயா 
ணத்தின் போது , மூன்று பெரிய பொருட்காட்சிகள் 
நிகழ்ந்தன . இவை அனைத்துமே ஐரோப்பாவில் 
தான் நடைபெற்றன . இந்த மூன்று காட்சிகளையும் 
காணும் வாய்ப்பு எனக்குக் கிடைத்தது . 


முதலாவது பொருட்காட்சி 1948 ஆகஸ்டில் 
பிரிட்டனின் தலைநகரான லண்டனில் நடைபெற்ற 
இயந்திரக் கருவிகள் பொருட்காட்சி ; அடுத்தது 
செப்டம்பரில் செக்கோசுலவகியாவின் தலைநகரான 
பிராஹாவில் நடைபெற்ற வர்த்தகப் பொருட்காட்சி . 
கடைசிப் பொருட்காட்சி , அக்டோபரில் , பிரன்சின் 
தலைநகரான பாரிசில் நடைபெற்ற உலக மோட்டார் 
கார் பொருட்காட்சி 


இம்முப்பெரும் காட்சிகளுக்கும் பல ஒற்றுமைகள் 
இருந்தன . இவை யாவும் மிகப் பெரும் அளவில் , பல 
லட்சம் ரூபாய்ச் செலவில் நடைபெற்றன . இவற்றுக் 
கான ஏற்பாடுகள் பல மாதங்களாகச் செய்யப் 
பட்டன . காட்சிகளைக் காண வரவேண்டுமென்று 
உலக முழுவதற்கும் அழைப்புக்கள் அனுப்பப்பட் 
டன . ஒரே கட்டிடத்தில் இடம் போதியதாயில்லாத 
தால் , பல மாடிகளுள்ள பலகட்டிடங்களில் காட்சியின் 
பகுதிகள் தனித்தனியே அமைக்கப் பெற்றன .. 
காட்சி நடந்தநாட்டுமொழியை அறியா தவரும் எல்லா 


78 


என் பிரயாண நினைவுகள் 


நிகழ்ச்சிகளையும் கவனிப்பதற்கு உதவியாக , மொழி 
பெயர்ப்பாளர்களையும் காட்சி நிருவாகிகள் நியமித் 
திருந்தனர் . பொருட்காட்சிக்குள்ளே செல்ல 
வாங்கும் டிக்கட்டுடன் ஒரு பிளான் கொடுத்தனர் .. 
தீப்பிடித்தால் நாம் இருக்கக்கூடிய எந்த இடத்தி 
லிருந்தும் வெளியே செல்ல எது மிகச் சுருக்கமான , 
சுலபமான வழி என்பது இந்தப் பிளானில் , பால் 
மணம் மாறாப் பச்சிளங் 

குழந்தையும் புரிந்து 
கொள்ளும்படி நன்றாகக் காட்டப்பட்டிருந்தது . 


எந்த இடத்தில் , எந்தப் பகுதி காட்டப்படுகிறது , 
எத்தனை விதமான கடைகள்.....ஸ்டால்கள் ....உள, 
எந்த ஸ்டால் எங்கே இருக்கிறது என்பன போன்ற 
விவரங்கள் அடங்கிய புத்தகங்களும் படங்களும் 
பொருட்காட்சியில் வியாபாரம் முடிப்பதற்குரிய 
சட்ட திட்டங்கள் அடங்கிய பிரசுரங்களும் யாவருக் 
கும் வழங்கப்பட்டன . 


பொருட்காட்சி நடந்த இடத்துக்குச் செல்ல , 
கனி ரயில்கள் விடப்பட்டன . காட்சியின் ஒரு பகுதி 
யிலிருந்து மற்றொரு பகுதிக்குப் போய்வர பஸ் வசதி 
செய்யப்பட்டிருந்தது . தபால் , தந்தி , டெலிபோன் 
நிலையங்களும் , பேங்குகளும் , சினிமா , நாடக , ரயில் , 
கப்பல் , ஆகாய விமான டிக்கட்டுகள் விற்கும் கடை 
களும் , ஹோட்டல்களும் , ஓய்வு எடுத்துக்கொள்ளும் 
அறைகளும் , முதல்சிகிச்சை செய்யும் 

இடமும் 
விசாரணைகளுக்குப் பதில் கூறும் அலுவலகங்களும் 
காட்சிச்சாலையிலேயே ஆங்காங்கு இருந்தன . கடிதங் 
களை டைப் அடித்துக்கொடுக்கும் அலுவலகங்களும் 


யான் கண்ட பொருட்காட்சிகள் 


79 


பொருள்களைக் கொள்வோரும் கொடுப்போரும் 
கூடிப்பேசும் அறைகளும் இம் மண்டபங்களில் 
இருந்தன . 


ஏராள 


குறிப்பாக , பிற நாடுகளிலிருந்து வந்திருந்த 
விருந்தினர்களுக்குத் தக்க உதவிகளை , உடனடியாக 
அளிப்பதற்காக , அவர்கட்கு அடையாளச் சீட்டு 
( Badge ) கொடுக்கப்பட்டது . 

அவர்கள் 
மானவர் 

இக்காட்சிக்கு வருவதற்குத் தூண்டு 
கோலாக , அவர்களுக்குப் பிரயாண டிக்கட்டுகள் 
மலிவான விலைக்கு விற்கப்பட்டன . விசா ( Visa ) 
என்னும் ஒரு நாட்டுக்குள் வர அந்தநாட்டு அரசிய 
லார் கொடுக்கும் அனுமதி எளிதாய்த் தரப்பட்டது . 
அவர்களுடைய தபால்கள் தனி இலாகா மூலம் 
பொருட்காட்சி நிருவாகிகளால் சேர்க்கப்பட்டன . 


விற்பனை செய்யப்படும் பொருள்களின் படங் 
களும் பார்வையாளருக்கு வழங்கப்பட்டன . ஒரு 
பொருளை வாங்கிவிட்டால் , அதை உலகின் எப்பகுதிக் 
கும் கப்பலில் ஏற்றியனுப்பிவைக்கும் பணியைத் 
திறமையாயும் பொறுப்பாயும் செய்யும் வணிகக் குழு 
வினரும் இக்காட்சிகளில் இருந்தனர் . எந்த நாட்டில் , 
எந்தப் பொருளை இறக்குமதி செய்ய எவ்விதமான 
சட்டம் அல்லது தடை அமலிலுள்ளது , அங்கு 
அதன் இறக்குமதி வரி எவ்வளவு ஆகிய விவரங்களைச் 
சரிவரத் தெரிந்த அலுவலரும் இக்காட்சிகளில் 
இருந்தனர் . இக்காட்சிகள் ஒவ்வொன்றிலும் பல 
லட்சம் மக்கள் வந்து கலந்து கொண்டனர் ; பத்திரி 


80 


என் பிரயாண நினைவுகள் 


கைகள், அவ்வப் பொருட்காட்சியைப் பற்றித் தனி 
மலர் வெளியிட்டு அவற்றை விளம்பரம் செய்தன . 


இன் 


கை 


இப் பொருட்காட்சிகள் வெற்றிகரமாக நடக்க 
உரிய அரசியலார் பேருதவி புரிந்தனர் . மேலும் , இக் 
காட்சிகளின் எல்லாத் துறைகளிலும் , பெண்டிரும் 
முழுதும் ஈடுபட்டுத் தாங்களும் நல்ல காட்சிப் 
பொருள்களாக இருந்தனர் ! 
முக்கியமான ஒற்றுமையையும் குறிப்பிட வேண்டும் . 
இம்மூன்று காட்சிகளுள் , ஒன்றிலேனும் சிவப்புத் 
தொப்பிகளை , அதாவது போலீசாரை ( அமெரிக்கா 
வில் சிவப்புத் தொப்பி என்றால் ரயில்வே போர்ட்டர் 
என்று பொருள் ) யான் காணவில்லை . இனி , தனித் 
தனியாக இப் பொருட்காட்சிகளைக் கவனிப்போம் .. 


லண்டன் பொருட்காட்சி 


1939 முதல் 1945 வரை நடந்த போரால் பிரிட் 
டனின் உற்பத்தி அளவு குறையவில்லை . 

பிரிட்டி 
ஷார் தங்களுடைய உற்பத்தியை விரைவு படுத்தி , 
அவைகளுக்குப் பண்ட மாற்றாகத் தங்களுக்கு 
வேண்டிய உணவுப் பொருள்களை இறக்குமதி 
செய்ய வேண்டும் என்பதைப் பிரிட்டிஷ் மக்களுக்கு 
உணர்த்துவதற்காகவும் , பிரிட்டனின் ஏற்றுமதியை 
மேலும் பெருக்கவும் தொழில் திறமையில் பிரிட்டிஷ் 
நிபுணர்கள் அடைந்துள்ள முன்னேற்றத்தை ஏனைய 
நாட்டினருக்குக் காட்டவும் இப்பொருட்காட்சி 
இயந்திர வியாபாரிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டது . 
இயந்திரம் செய்பவரும் விற்பவரும் மட்டுமன்றி 


யான் கண்ட பொருட்காட்சிகள் 


81 


இயந்திர நுட்பங்களை விளக்கும் ஆற்றல் பெற்றவர் 
களும் , இயந்திர ஆராய்ச்சியைப் பற்றிய புத்தகங் 
களையும் பத்திரிகைகளையும் வெளியிடுவோரும் தம் 
அலுவலகங்களை இக் காட்சியில் 

அமைத்திருந் 
தனர் . 


படை . 


இயந்திரம் தான் இன்றைய நாகரிகத்தின் அடிப் 

விவசாயத்தைப் பெருக்குவது இயந்திரம் ; 
பல வகை உணவுகளைத் தயாரிப்பதும் இயந்திரம் ; 
மானத்தைக் காக்க நாம் உடுக்கும் துணியை உற் 
பத்தி செய்வதும் இயந்திரம் ; அறிவை வளர்க்க நாள் 
தோறும் நாம் படிக்கும் பத்திரிகையை அச்சிடுவதும் 
இயந்திரம் ; ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்துக்கு 
மனிதன் 

செல்ல உதவுவதும் 
இயந்திரங்கள் தான் ; 

நம்மைத் தற் 
காத்துக் 

கொள்ள உதவுவதும் இயந்திரம் . 
இத்தகைய இயந்திரங்களின் உற்பத்தியில் பிரிட்டன் 
உயர்நிலை எய்தியிருப்பது இக் காட்சியிலிருந்து 
தெளிவாகத் தெரிந்தது . 


பல வகை 


நாம் 


மேனாடுகளின் பொருளாதாரச் செழிப்புக்குக் 
காரணமே இயந்திரங்கள்தான் . இயந்திர உதவி 
யோடு ஒரு மணி நேரம் வேலை செய்பவன் 10 மின் 
சார பல்புகளைத் தயாரித்தால் , அதைவிடச் சிறந்த 
இயந்திரத்தோடும் மின்சார உதவியோடும் அதே 
நேரத்தில் அதைப்போல இருமடங்கு பொருள்களைச் 
செய்துவிட இயலும் ; ஆகவே , உற்பத்தியையும் 
தொழிலாளியின் ஓய்வையும் அதிகமாக்கவும் நாட் 
டின் மொத்த வருவாயைப் பெருக்கவும் பெருகிக் 
கொண்டேவரும் மக்களின் தேவைகளை நிறைவேற்ற 


82 


என் பிரயாண நினைவுகள் 


வும் , இன்னும் சிறந்த உற்பத்தி இயந்திரங்களைக் 
கண்டு பிடித்தாக வேண்டும் . வறுமையை ஒழிக்க 
மின்சாரத்தைப் பயன்படுத்த வேண்டும் , விஞ்ஞான 
உதவியை ஏற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை 
ஒவ்வொருவரும் உணரும்படியாக இந்தக் காட்சி 
அமைந்திருந்தது . 


இயந்திரக்கருவிகள் , தூசி துப்புரவு செய்யும் 
இயந்திரங்கள் , ஆக்ரா போடும் இயந்திரங்கள்,, 
கட்டிடங்களையோ கனத்த பொருள்களையோ தூள் 
தூளாக்கும் இயந்திரங்கள் , அறுக்கும் இயந்திரங்கள் , 
மின்சாரத்தால் இயங்கும் சுத்தியல் , சக்கரங்களின் 
பல்லை உண்டாக்கும் இயந்திரங்கள் , 

அறைக்கும் 
இயந்திரம் , மின்சாரத்தால் இயங்கும் கொல்லர் பட் 
டரை போன்ற எண்ணிறந்த இயந்திரங்கள் இக் 
காட்சியில் இயங்கக் கண்டேன் . 


உணவருந்திய பின்னரோ வேறு நேரத்திலோ 
ஈரக்கையைத் துடைப்பதற்கும் காயவைப்பதற்கும் 
உதவும் ஓர் இயந்திரம் வைக்கப்பட்டிருந்தது . இதன் 
உயரம் நான்கு அடி இருக்கலாம் . இஃது மின்சாரத் 
தால் இயங்குகின்றது . இதன் எதிரில் நின்று , நம் 
காலுக்கு அருகிலுள்ள ஒரு பொத்தானை மிதித்தால் , 
இக்கருவி வேலை செய்யும் . நம் கைக்கு நேர் எதிரில் 
இருக்கும்படி இக்கருவியின் வாய் அமைக்கப்பட்டிருக் 
கிறது . இரு கைகளையும் காட்டினால் , ஒரு நிமிஷத்தில் 
இக்கருவி அவைகளை உலர்த்தி விடுகிறது . இதுவும் 
விஞ்ஞான வளர்ச்சியால் நிகழும் ஓர் அற்புதம் . இது 
கையைத் துடைக்க மிகவும் சுகாதாரமான முறையாம் . 
இதனால் கைக்குட்டைகளும் இனி வேண்டுவ 


யான் கண்ட பொருட்காட்சிகள் 


83 


என்று கூறலாம் . இந்த இயந்திரம் மட்டும் சென்னை 
நகர் எங்கும் இருந்தால் , குழாய்த் தண்ணீர் பிரச் 
சினை பாதிக்குமேல் தீர்ந்துவிடும் அல்லவா ? 


இக்காட்சிகளில் கலந்துகொண்ட வணிகர் 
உற்சாகத்தோடும் பெருமையோடும் காணப்பட்டனர் . 
உதாரணமாக , " இப்போது நடக்கும் இயந்திரப் 
பொருட்காட்சியில் எங்கள் கடை இன்ன இடத்தில் 
இருக்கிறது அதைப் பார்வையிடத் தவறாதீர்கள் 
என்று 

மேலச்சிட்ட கடிதத்தாள்களை வணிகர் 
பயன்படுத்தினர் . விளம்பரக் கலையில் இந்த நூற் 
முண்டில் ஏற்பட்டிருக்கும் முன்னேற்றத்திற்கு இது 
ஒர் எடுத்துக்காட்டாகும் . டெலிபோனில் ஒருவர் 
நம்மைக் கூப்பிட்டதும் , கூப்பிட்டவரின் டெலி 
போன் எண்ணை நம்முடைய டெலிபோனுக்கு அரு 
சில் ஒரு சுவிட்சுபோர்டில் காட்டும் கருவியையும் 
பிரிட்டிஷார் கண்டுள்ளனர் . அதுவும் இக்காட்சிச் 
சாலையில் சிறப்பாகக் காணப்பட்டது . 


ராஸ் 


ஒரு சில பவுண்டுகள் எடை முதல் பல நூறு 
டன்கள் எடை வரையுள்ள இயந்திரங்களும் அங்கே 
இருந்தன . பிரிட்டிஷ் சப்ளை மந்திரி ஜார்ஜ் ஸட் 

காட்சியைத் திறந்துவைக்கும் போது 35 
மிலியன் பவுன் ( 46 

பவுன் ( 46 கோடி ரூபாய் ) மதிப்புள்ள 
இயந்திரங்களை 1949 ல் பிரிட்டன் உற்பத்தி செய்யு 
மென எதிர்பார்ப்பதாகக் கூறினார் . நல்ல வேளையாக 
யானும் ஓர் இயந்திரமாக மாறுவதற்கு முன்னதாக 
அக்காட்சி நடந்த மண்டபத்திலிருந்து வெளியே 
வந்து விட்டேன் . 


84 


என் பிரயாண நினைவுகள் 


பிராஹாப் பொருட்காட்சி 


போருக்கு முன்பு செக்கோசுல வகியா 
தொழில் வளம் நிரம்பிப் பொருளாதாரத் 
துறையில் மிகவும் மேம்பாடு அடைந்திருந்தது . 


கிறது . 


கடந்த மூன்றாண்டுகளில் இந்நாட்டின் அரசி 
யல் நிலையில் ஏற்பட்டுள்ள புரட்சிகரமான மாறுதல் 
களால் , இப்போது தொழில்கள் நல்ல நிலையி 
லில்லை என்ற கருத்து வெளியுலகில் இருந்து வரு 

தொழில்களை அரசியலாரின் உடைமையாக் 
கிய ஈராண்டுத் திட்டம் வெற்றிகரமாய் நடந்திருப் 
பதாக உலகத்தாருக்குப் பறை சாற்றவும் , திட்ட 
மிட்டுப் பொருளாதார 

நடவடிக்கைகளை 

மேற் 
கொள்ளுவதால் ஏற்படும் நற்பலன்களைச் செக் 
மக்களுக்குத் தெரிவிக்கவும் இக்காட்சி அமைக்கப் 
பட்டது . 


முக்கியமாக , தொழிலாளர் தம் திறமையைப் 
பற்றித் தாம் உள்ளக்களிப்படைய வேண்டும் என் 
பதற்காகப் பொருட்காட்சியைக் காணத் தொழிற் 
சாலைகளிலிருந்து அவர்கள் கூட்டம் கூட்டமாக 
அழைத்துவரப்பட்டனர் . மாணவர் 

கட்டண 
மின்றி அனுமதிக்கப்பட்டனர் . காட்சி விழா படமாக 
எடுக்கப்பட்டு நாடு முழுவதும் எல்லாக் கல்லூரி 
களிலும் காட்டப்பட்டது . வானொலியில் இக்காட்சி 
யைப் பற்றிப் பல நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பப்பட்டன . 
இக்காட்சி நினைவாகப் புதிய தபால் ஸ்டாம்புகள் 
வெளியிடப்பட்டன . 


யான் கண்ட பொருட்காட்சிகள் 


85 


கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள மற்ற 

நாடுகளி 
லிருந்தும் காட்சிப் பொருள்கள் வந்திருந்தன . 
தொடக்க நாள் காட்சியை மட்டும் மூன்று லட்சத் 
துக்கு மேற்பட்டவர் கண்டு இன்புற்றனர் . 

பீங்கான் ( Glass ) தொழிலில் செக் நாடு அடைந் 
துள்ள முன்னேற்றம் இக்காட்சியைக் கண்டவர் 
மனத்தைக் கவர்ந்தது . உலோகத் தொழில்கள் ,, 
விவசாயக்கருவிகள் , இசைக் கருவிகள் , பொம்மை 
கள் , பத்திரிகைக் காகிதம் , விதவிதமான தோல் 
சாமான்கள் ஆகியவற்றில் பிறநாடுகளிலிருப்பதை 
விடச் செக் தொழில் சிறப்பாயிருப்பதை இக்காட்சி 
எடுத்துக்காட்டியது . இக்காட்சியின் பயனாக 
அமெரிக்க - செக் வர்த்தக உடன்பாடு ஏற்பட்டது . 


ஐரோப்பாவுக்குச் செல்லும் நம் நாட்டினரில் 
பெரும்பாலோர் செக் நாட்டுக்குச் செல்லுவதில்லை , 
செக் நண்பர் பலர் அவர்கள் சந்தித்த முதல் 
இந்தியர் யானே என்று கூறினர் . இந்தியத் தூதரும் 
அப்போது அங்கு 

அங்கு இல்லை . இக்காரணங்களால் 
பிராஹாக் காட்சியில் யானும் ஒரு காட்சிப் பொரு 
ளாகவே விளங்கினேன் ! ஆனால் , பிற காட்சிப் 
பொருள்களைப்போல யான் இருந்த இடத்திலேயே 
இருக்கவில்லை ; என்னைச் செக் அரசியலார் தேசீய 
மயமாக்கிவிடவுமில்லை . 

* 1949 - ல் இந்தியாவும் செக் நாடும் தூதர்களை 
நியமித்துக் கொண்டன . 


86 


என் பிரயாண நினைவுகள் 


பாரிஸ் காட்சி 


இன்பவாழ்விலேயே தங்கள் நேரத்தை எல்லாம் 
செலவிடும் பாரிஸ் மக்கள் சர்வதேச மோட்டார் கண் 
காட்சியைத் தம் நகரில் நடத்தினர் . சிறந்த கார் 
களைச் செய்யும் பல தொழிற்சாலைகள் பிரான்சில் 
உள்ளன . ஏனைய நாடுகளில் 

செய்யப்பட்ட 
கார்களும் நமது ஹிந்துஸ்தான் கார் தவிர ) 
இங்கே காட்சி தந்தன . 


மோட்டார் தொழிலின் உட்பிரிவுகள் ஒவ் 
வொன்றும் விளக்கப்பட்டதோடன்றி , மோட்டார் 
காரின் ஒவ்வொரு சிறு பகுதிக்கும் தனித்தனிக் 
காட்சி இருந்தது . 

ஸ்பேர் பார்ட் 
செய்பவர்கள் தம் பொருள்களை விளம்பரப் படுத்தி 
னர் . வாகனத்தின் ஒவ்வொரு உட்பிரிவையும் 
சரிபார்க்கும் இயந்திரங்களும் இங்கே இருந்தன . 


ங்கே 


டைய 


ஒவ்வொரு வாகனத்துக்கு அருகிலும் அதனு 

பெயர் , அது செய்யப்பட்ட நாடு , நிறை , 
பெட்ரோல் உட்கொள்ளும் சக்தி , டயர்களை பற்றிய 
விவரங்கள் , விலை ஆகிய செய்திகள் அடங்கிய 
அறிக்கை ஒன்று தொங்கவிடப்பட்டிருந்தது . அதன் 
இயந்திரத்தை விளக்கவல்லவரும் அவ்வாகனத்தில் 
அமர்ந்திருந்து , பொறுமையாய்ப் பல்லாயிரவருக்குப் 
பதில் சொன்னார்கள் . மிகச் சிறந்த கார் எனப் 
பார்வையாளர் மதிப்பிட்ட காருக்கும் அதைத் 


யான் கண்ட பொருட்காட்சிகள் 


87 


தேர்ந்தெடுத்தவருக்கும் பரிசுகள் கொடுக்கப் 
பட்டன . இரண்டு நிமிஷங்களில் , ஒரு காரை உட்புற 
மும் வெளிப்புறமும் அதன் இயந்திரத்தையும் கழுவித் 
தூய்மையாக்கிவிடும் கார் லாண்ட்ரி என்ற மின்சாரக் 
கருவி இக்காட்சியில் இயக்கிக் காட்டப்பட்டது . 


மான 


இக்காட்சியில் ஏறக்குறையப் பத்தாயிரம் வித 

புதிய கார்கள் காட்சியளித்தன . அவற் 
மின் உற்பத்தியாளருள் சிலர் சிறு உருவங்களில் 
செய்த பொம்மைக் கார்களை மலிவான விலைக்கு 
விற்றுத் தங்கள் பொருள்களை விளம்பரப்படுத்தினர் . 


இந்தியாவிலும் 


கள் 


நம் நாட்டில் ஆடிக்கொரு தடவையும் அமா 
வாசைக்கு ஒரு முறையும் இதுவரை பொருட்காட்சி 

நடத்தியுள்ளோம் . இந்திய மக்களிற் 
பலருக்கே இந்தியாவில் என்ன என்ன பொருள்கள் 
செய்யப்படுகின்றன என்பது தெரிய வாய்ப்பு ஏற் 
படவில்லை . உற்பத்தியாளரும் தம் பொருள்களைத் 
தக்கபடி விளம்பரம் செய்வதில்லை . இதனால் , வெளி 
நாட்டவருக்கு நம் உற்பத்தியைப் பற்றித் தெரி 
யாமல் போய் , அதன் பலனாக நமது ஏற்றுமதி 
குறைந்து கொண்டும் இறக்குமதி அதிகரித்துக் 
கொண்டும் வருகின்றன . 

பெரிய திட்டங்களைச் 
செவ்வனே வரைந்து , அவற்றுக்கு அடிப்படையாக , 
பொருட்காட்சிகளைச் சீரிய முறையில் அடிக்கடி 
நடத்தி , நம் நாட்டில் செய்யப்படும் எல்லாப் பொருள் 


88 


என் பிரயாண நினைவுகள் 


வேண்டிய 


களையும் ஒருங்கே காண வசதி ஏற்படவேண்டும் . 
பொருட்காட்சி மனப்பான்மை நமது மக்களிடையே 
வேரூன்ற வேண்டும் . நமது பொருளாதாரத்தைச் 
சீர்திருத்தவும் , மக்களின் வாழ்க்கைத்தரத்தை 
உயர்த்தவும் , மேலும் தொழில் வளர்ச்சியடைய 

இன்றியமையாமையை உணர்த்தவும் 
அந்த உணர்ச்சியைச் செயலில் காட்டவும் 
இவையே சிறந்த வழிகள் . நமது இந்திய நாடு குடி 
யரசான பிறகுதான் நம் நாட்டில் மேல் குறித்தது 
போன்ற சிறந்த ஒரு வணிகப் பொருட்காட்சி டில்லி 
நகரில் நடத்தப்பெற்றது . மற்றத்துறைகளைப்போல , 
வணிகத் துறையிலும் இந்திய நாடு சிறந்து விளங்க 
நம் மக்களும் அரசியலாரும் கொண்டுள்ள 
உறுதிக்கு இது அடையாளமாக விளங்குகிறது . 


8. மலேயா 


சிங்கப்பூரை அடைதல் 


1949 - ஆம் 


ஜனவரி 


12 - ஆம் 


ஆஸ்திரேலியப் பிரயாணத்தின் முடிவில் , பிரீ 
மாண்டில் துறைமுகத்திலிருந்து எஸ் . எஸ் . சாரன் 
என்ற கப்பலில் சிங்கப்பூருக்குப் பயணமானேன் . 
ஆறுமாதங்களுக்குப்பின் மீண்டும் நான் ஆசியாவுக்கு 
( அதன் முச்சந்தியான சிங்கப்பூருக்கு ) வருகிறேன் 
என்ற எண்ணமே என் மனத்தில் குடிகொண்டிருந் 
தது . வெள்ளை நாகரிகம் நிறைந்த மூன்று கண்டங் 
களில் பிரயாணம் செய்து விட்டு வந்ததால் , 
எனக்கு மலேயா அயல் நாடாகவே தோன்றவில்லை . 
ஆண்டு 

மாதம் 
தேதி , அதாவது தைப் பொங்கலுக்கு இரண்டு 
நாட்கள் முன்னதாக , 

நான் 

சிங்கப்பூருக்குப் 
போய்ச் சேர்ந்தேன் . கப்பல் துறைமுகத்தை 
அடைந்தபோது காலை 6 -மணியிருக்கும் . உரிய அலு 
வலர் கப்பலுக்குள் வந்து , எனது பாஸ்போர்ட்டை 
மட்டும் சரிபார்த்து , அதில் சாப்புக் குத்தினர் . 
மலேயாவில் சாப்பு என்பதற்கு முத்திரை , அல்லது 
ரப்பர் ஸ்டாம்பு என்று பொருள் . ஓர் ஐரோப்பிய 
இனத்தவரின் நாட்டிலிருந்துவந்ததால் , என்னுடைய 
உடல் நிலையைப்பற்றிய உறுதிமொழிகளை ஒருவரும் 
சரிபார்க்க வில்லை . இந்தியாவில் மட்டுமே எல்லா 
நோய்களும் இருப்பதாக மலேயா அரசியலார் 
கருதுவதே இந்த விதிவிலக்குக்குக் காரணமாகும் . 


90 


என் பிரயாண நினைவுகள் 


துறைமுகச் சிறப்பு 

சிங்கப்பூர் மிகப் பெரிய கப்பல் தளம் என்பது 
உலகத்தார் அனைவருக்கும் தெரிந்ததே . அதைக் 
கட்டிமுடிக்கப் பதினைந்து ஆண்டுகள் ஆயினவாம் . 
அதற்குப் பிரிட்டிஷார் 20 மிலியன் பவுன் ( 27 கோடி 
ரூபாய் ) செலவிட்டனராம் . 1945 - க்குப்பின் , இத் 
துறையில் மேலும் 2 மிலியன் பவுன் ( 2 , கோடி 
ரூபாய் ) வரையில் அவர்கள் செலவிட்டிருக்கின்ற 
னராம் . எனவே , ஆசியாவில் சிங்கப்பூரே பெரிய 
துறைமுகமாயிருப்பது இயற்கையே . பல தீவுகளுக் 
கிடையே அமைந்திருப்பதும் அதன் சிறப்புக்குக் 
காரணமாகும் . நாள்தோறும் ஒருகோடி ரூபாய் 
பெறுமானமுள்ள ஏற்றுமதியும் , அதே அளவு 
இறக்குமதியும் சிங்கப்பூர்த் துறைமுக வாயிலாக 
நடைபெறுகின்றன . 


பிரிட்டனின் தென்கிழக்கு 

மூலையிலுள்ள 
சதாம்ப்டன் துறைமுகத்தில் பிரயாணிகள் கப்பலில் 
ஏறுவதற்குச் செய்யப்பட்டுள்ளது போன்ற வசதி 
களை நான் சிங்கப்பூர்த் துறைமுகத்தில் காணவில்லை . 
கப்பலை விட்டு இறங்கியதும் , நியூயார்க் துறைமுகத் 
திலுள்ளதைப் போன்ற சுங்கச் சோதனை அமைப் 
புக்களோ , தந்தி டெலிபோன் கம்பெனிகளின் 
பிரதிநிதிகளோ கண்ணெதிரில் இல்லை . பிரயாணி 
கள் கொண்டுவந்த பொருள்களைக் கப்பலிலிருந்து 
தாமே இறக்கிச் சுங்கச்சோதனை செய்யுமிடத்தில் 
சேர்த்துவிடும் கருவிகளும் சிங்கப்பூரில் 

சிங்கப்பூரில் இல்லை . 
எனக்குச் சிறப்பாகத் 

தெரிந்தது , 

சிங்கப்பூர் 
பிரீபோர்ட்டாக இருப்பதால் , சுங்கச் சடங்குகள் 


மலேயா 


91 


தககவை 


குறைவாயிருந்தது ஒன்று மட்டுமே . பிரீபோர்ட் 
என்று சொல்லதக்கவை உலகில் 
இடங்களிலேயே உள்ளன . இவற்றுள் குறிப்பிடத் 

ஹாங்காங்கும் ஹாழ்பர்க்குமாகும் . 
சிங்கப்பூர்த் துறை முகம் இந்தோனேசியா , மலேயா , 
போர்னியோ முதலிய வளம் பொருந்திய பல நாடு 
களுக்கு இன்றியமையாத துறைமுகமாக இருந்து 
வருகிறது . இந்த நாடுகளுக்கிடையே நடைபெறும் 
வியாபாரம் சிங்கப்பூர் வாயிலாகவே நிகழ்கின்றது . 
அது மட்டுமன்று , இந்த நாடுகளுக்கு மற்ற நாடுகளி 
லிருந்து வரும் பொருள்களும் , இந்த 

நாடுகளி 
லிருந்து மற்ற நாடுகளுக்குச் செல்லும் பொருள் 
களும் சிங்கப்பூர் வாயிலாகத்தான் செல்லவேண்டும் . 
இந்த நாடுகளில் சுங்கவரி விதிக்கப்படுவதால் சிங்கப் 
பூரிலும் சுங்கவரி விதிப்பது சரியன்று . எனவே , 
சிகரெட் , தங்கம் , மது போன்ற ஒரு சில பொருள் 
களுக்கு மட்டுமே சிங்கப்பூரில் சுங்கவரி விதிக்கப் 
படுகிறது . இதன் பயனாக , அந்நகரில் பொருள்க 
ளெல்லாம் மலிவாகக் கிடைக்கின்றன ; வெளி 
நாட்டு வாணிகமும் பெரிய அளவில் நடைபெறு 
கிறது . 


ஹோட்டலுக்குப் புறப்பாடு 

இனி நகருக்குள் செல்லுவோம் . கப்பல் துறை 
முகத்தை அடைந்து சிறிது நேரத்தில் நான் எனது 
ஹோட்டலுக்குப் புறப்பட்டேன் . சீ வியூ (Sea - View ) 
ஹோட்டலில் தங்குவதற்கு நான் ஏற்பாடுகள் செய் 
திருந்தேன் . மெயர் ரோடில் , கடலுக்கு எதிரே 
இந்த ஹோட்டல் அமைந்திருக்கிறது . துறைமுகத் 


92 


என் பிரயாண நினைவுகள் 


கிறது . 


திலிருந்து இந்த இடம் நான்கு மைல் தொலைவிலிருக் 

ஹோட்டலுக்குச் செல்லும் வழியில் சிங்கப் 
பூரின் முக்கியமான சாலைகள் பலவற்றைக் கடந் 
தேன் . போருக்கு முன் சிங்கப்பூர் தான் ஆசியாவி 
லேயே தூய நகரமாக இருந்தது . ஆனால் இன்று 
அங்கு வழங்கும் 10 காசு 20 காசு நோட்டுக்களில் கூட 
அவற்றை நாம் கையால் தொடமுடியாத நிலையில் 
அழுக்கு நிறைந்திருக்கிறது . இத்தகைய அசுத்த 
மும் சூரிய வெப்பமும் விதவிதமான உடைகளும் 
வழியில் நான் கண்டதால் , 

இந்திய 
நகரங்களுக்கும் சிங்கப்பூருக்கும் எனக்கு 
பாடே தெரியவில்லை . மக்கள் உரத்த குரலில் பேசு 
வதையும் , கொள்வோரும் கொடுப்போரும் விலை 
களில் பேரம் செய்வதையும் சில நாட்களில் நான் 
அறிந்தேன் ; முதல்நாள் யான் கொண்ட கருத்துக் 
களை இவை உறுதிப்படுத்தின . 


சில 


வேறு 


என் அலுவல்கள் 

ஹோட்டலில் இறங்கியதும் , மலேயாவில் என் 
னுடைய அலுவல்களைக் கவனிக்கத் தொடங்கி 
னேன் . மலேயாவின் பல பகுதிகளைப் பார்க்கவும் 
அந்த நாட்டின் வேறுபட்ட பிரச்சினைகளைப் புரிந்து 
கொள்ளவும் யான் முயன்றேன் . மலேயாவில் 
என்னை அன்புடன் உபசரித்த நண்பர்கள் மிகப் 
பலர் . நாட்டுக்கோட்டை நகரத்தாரின் விருந்தோம் 
பலை அறிந்தவர்களுக்கு இதை விவரித்துக்கூற 
வேண்டியதில்லை . அவர்கள் 

வெளிநாட்டு 
அனுபவங்களை அறிவதிலேயே கண்ணுங்கருத்துமா 
யிருந்ததால் , அவர்கள் ஏற்பாடு செய்த பொதுக் 


எனது 


மலேயா 


கூட்டங்களின் வாயிலாகவும் மற்ற நிகழ்ச்சிகளின் 
வாயிலாகவுமே மலேயாநாட்டைப்பற்றி நான் அறிய 
முடிந்தது . சிங்கப்பூரிலும் மலேயாவின் மற்ற நகரங் 
களிலும் பல சமூகத்தினரையும் யான் சந்திக்கநேர்ந் 
தது . அப்போது இந்திய அரசியலாரின் பிரதிநிதியா 
யிருந்த திவி அவர்களையும் அவர் இல்லத்தில் கண்டு , 
மலேயாவின் பிரச்சினைகளை அவருடன் 

விரிவாக 
விவாதித்தேன் . இவற்றின் விளைவாக , மலேயா 
வின் நிலையை நன்கு உணரும் வாய்ப்பு எனக்கு ஏற் 
பட்டது . 


அரசியல் நிலை 


சிங்கப்பூர் , மலேயா என்ற பெயர்கள் அரசியல் 
துறையில் எதைக் குறிக்கின்றன என்பதை நாம் 
தளிவாகத் தெரிந்து கொள்ள வேண்டும் . எனவே , 
இவற்றை விளக்கிக் கூறுவோம் . 


பினாங்கு , 


ஜப்பான் போர் தொடுக்குமுன் மலேயாவில் 
1.ஸ்ட்ரெயிட்ஸ் செட்டில்மெண்ட்ஸ், 2.பெடரேடெட் 
மலேயா ஸ்டேட்ஸ் , 3. அன்பெடரேட்டட் மலேயா 
ஸ்டேட்ஸ் என்ற அரசியல்கள் இருந்தன . சிங்கப்பூர் , 
மலாக்கா ஆகியவை 

ஸ்ட்ரெயிட்ஸ் 
செட்டில்மெண்டில் அடங்கிய தீவுகளுள் முக்கிய 
மானவை ; மற்றவை சிதறிக்கிடக்கும் சில திட்டுக் 
களும் தீவுகளுமே . இரண்டாவது பிரிவில் ஓரளவு 
சுயாட்சியுள்ள இராச்சியங்களும் மூன்றாவது பிரிவில் 
பல சிற்றரசுகளும் இருந்துவந்தன . 

போரில் வென்ற பின்னர் , பிரிட்டிஷார் 1947 - ல் 
நிறுவிய அரசியல் சட்டப்படி இப்போது மலேயா 


94 


என் பிரயாண நினைவுகள் 


வில் இரண்டு அரசியல்கள் மட்டுமே உள்ளன . 
சிங்கப்பூர்த் தீவுக்கு மட்டும் ஓர் அரசியலும் , மலே 
யாவின் மற்றெல்லாப் பகுதிகளுக்கும் மற்றோர் 
அரசியலும் இருந்து வருகின்றன . முன்னதற்குக் 
காலனி 

என்றும் , பின்னதற்குப் பெடரேசன் 
( கூட்டாட்சி ) என்றும் பெயர் . முன்னதற்கு ஒரு 
கவர்னரும் , பின்ன தற்குச் சர்வ வல்லமையுள்ள ஒரு 
ஹை கமிசனரும் நிருவாகத் தலைவர்களாக இருக் 
கின்றனர் . இவ்விருவரும் வெள்ளையரே . மலேயாப் 
பெடரேசன் ஒன்பது இராச்சியங்களையுடையது . 
இவை ஒவ்வொன்றிலும் ஒரு மன்னர் இருக்கிறார் . 
இவருக்குச் சுல்தான் என்று பெயர் . பெடரேசனி 
லும் சிங்கப்பூரிலும் சட்டசபைகளும் ஆலோசனைக் 
குழுக்களும் உள்ளன . இவற்றில் சில உறுப்பினர் 
மட்டும் தேர்ந்தெடுக்கப் பட்டவர்கள் ஆவர் ; மற்ற 
வர்கள் அரசியலாரால் நியமனம் செய்யப்பட்டவர் 
களே . பெடரேசன் , சிங்கப்பூர் , தென்கிழக்கு 
ஆசியாவில் பிரிட்டிஷாருக்குள்பட்ட மற்ற நாடுகள் 
இவைகளுக்கெல்லாம் மேலதிகாரம் படைத்த 
கமிசனர் ஜெனரல் ஒருவரும் இருந்துவருகிறார் . 


சிங்கப்பூரின் வரலாறு 


சிங்கப்பூர் என்பது ஒருவடமொழிப்பெயர் . சிங்க 
நகரம் என்பது இதன் பொருள் . 1819 - ல் இது மீன் 
பிடிக்கும் கிராமமாக இருந்தது . ஜோஹர் சுல்தா 
னிடமிருந்து ராபிள்ஸ் என்ற வெள்ளையர் ஆண்டுக்கு 


மலேயா 


95 


3000 வெள்ளி ( ரூபாய் 5000 ) வாடகை 

கொடுப்ப 
கென்ற 

உடன்பாட்டின் மூலம் சிங்கப்பூரைப் 
பிரிட்டிஷாரின் உடைமையாக்கினார் . இவர் தான் 
சிங்கப்பூரைத் தோற்றுவித்த வீரர் . அதன் முதல் 
கவர்னராக இருந்தவரும் இவரே . கடலிற் பிறந்து , 
கடற்படையில் பணியாற்றிய ராபிள்ஸ் உலகின் 
சிறந்த கடற்படைத் தளத்தை அமைத்தது அவரது 
வீரத்திற்குச் சான்றாயுள்ளது . ராபிள்சின் நினை 
வாகச் சிங்கப்பூரில் பல சின்னங்கள் இருக்கின்றன . 
இவற்றுள் சில வருமாறு : - ராபிள்ஸ் பிளேஸ், 
ராபிள்ஸ் மியூசியம் , ராபிள்ஸ் பஜார் , ராபிள்ஸ் 
போஸ்டாபீஸ் , ராபிள்ஸ் ஹோட்டல் . ராபிள்ஸ் 
சிலையும் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது . இஃது 
செம்பால் செய்யப்பட்டது . 

இதனால் 
சிலையைத் தமிழ்மக்கள் செம்புத்துவான் என்று 
சொல்லுகிறார்கள் . துவான் என்றால் மலாய் மொழி 
யில் துரை என்று பொருள் . 


தகரச்சிறப்பு 


சிங்கப்பூரின் நீளம் 26 மைல் , அகலம் 14 மைல் . 
தெற்குக் கோடியில் 3 பர்லாங்கு நீளமுள்ள பாலம் 
ஒன்று இத்தீவை மலேயா நாட்டுடன் இணைக்கிறது . 
மணிலா , பாங்காக் , ஹாங்காங் , ஷாங்ஹாய் ஆ 

நகரங்கள் கீழ்நாட்டின் முத்து , 
ஆசியாவின் வெனிஸ் , தென் கிழக்கு ஆசியாவின் 
ரிவரியா , தூரக்கிழக்கின் நடுநாயகமான 
மலேயாவின் 

டாலர் . தமிழர் இதை 
வெள்ளி என்பர் . வெள்ளி ரூ .1.9.0 . க்குச் சமம் . 100 
காசு கொண்டது ஒரு வெள்ளி . 


ஆசிய 


இடம் 


நாணயம் 


96 


என் பிரயாண 
ண நினைவுகள் 


என்று முறையே சிறப்பிக்கப்பட்டுள்ளன . இந்தச் 
சிறப்புப் பெயர்கள் அனைத்துமே தென்கிழக்கு 
ஆசியாவின் தலைவாயிலால சிங்கப்பூருக்குப் 
பொருந்தும் . அதன் கட்டிடங்களும் கடைத்தெருக் 
களும் கண்டோரை மயக்கும் தன்மையுடையவை . 
புல்லர்டன் ஸ்கொயர் 

ஸ்கொயர் அருகிலுள்ள பேங்குகள், 
இன் சூரன்ஸ் கம்பெனிகள் இவற்றின் கட்டிடங்கள் 
மிகப் பெரியவை . இத்தகைய சிங்கப்பூர் ஓர் 
அழகான நகரந்தான் . 

அதனாலேயே ஜப்பானியர் 
இதற்குச் சோனுன் டோ என்று பெயரிட்டனர் . 
இப் பெயருக்கு ஜப்பான் மொழியில் அழகிய 
தெற்குத் தீவு என்பது பொருள் . ஆனால் , பாரிஸ் 
ஸ்டாக்ஹோம் ஜினீவா ஆகிய நகரங்களைக் கண்ட 
பிறகு , சிங்கப்பூரின் அழகு எனக்குப் பெரிதாக 
கோன்றவில்லை . மாடிகளுள்ள கட்டிடங்கள் 
சிங்கப்பூரிலிருந்தபோதிலும் , பம்பாயின் மெரைன் 
டிரைவைப் போன்ற ஒரு வானவீதியை அங்கே 
நான் காணவில்லை . சிங்கப்பூரில் என்னைக் கவர்ந்த 
கட்டிடங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக் கட்டிடமும் கத்தே 
பில்டிங்குமே . சுப்ரீம் கோர்ட்டுள்ள மாளிகை 
அமெரிக்கத் தலைநகரான வாஷிங்டனிலுள்ள காபி 
டல் பில்டிங்கைப் பின்பற்றி அமைக்கப்பட்டது . 
நகராண்மைக் 

கழகக் கட்டிடம் 

கட்டிடம் இதற்கடுத்தாற் 
போல் இருக்கிறது . இவற்றுக்கு எதிரில் தான் 
இந்திய தேசிய இராணுவத்தினருக்கு ஒரு நினைவுச் 
சின்னம் எழுப்பப்பட்டிருந்ததாம் . 


மலேயா 


9 


கத்தே பில்டிங் 14 மாடிகள் உடையது . இதுவே 
ஆசியாவில் மிக உயர்ந்த கட்டிடம் . இதில் சிங்கப்பூர் 
அரசியலாரின் 

அலுவலகங்களும் , ரேடியோ 
மலேயா வின் ஸ்டுடியோக்களும் , ஒரு தியேட்டரும் , 
அழகிய அறைகளுடன் கூடிய நல்ல ஹோட்டலும் 
இருக்கின்றன . இக்கட்டிடத்தின் ஒரு பகுதி 
யில் மலையிருப்பதால் , நான்காவது மாடிவரையிலும் 
வாகனங்களை 

ஓட்டிச் 

செல்ல இயலுமென்று 
கேள்விப்பட்டேன் . டில்லிக்குச் செங்கோட்டை 
போல , சிங்கப்பூருக்குக் கத்தேபில்டிங் இருந்து வரு 
கிறது . நேதாஜியின் சுதந்திர இந்தியத் தற்காலிக 
அரசியல் அலுவலகம் கத்தே பில்டிங்கில் தான் 
நிறுவப்பட்டது . மவுண் பாட்டன் பிரபுவின் தலை 
மையிடமும் இக்கட்டிடத்தில் தான் இருந்தது . 
சிங்கப்பூரில் அவரே ஜப்பானியரிடம் சரணாகதியை 
ஏற்றுக்கொண்டவ ரென்பதும் , அமைதி குலைந்த 
நிலையில் ஜப்பானியர் விட்டுச்சென்ற மலேயாவை 
மீண்டும் செழிப்பான நிலைக்குக் கொண்டுவந்தவர் 
என்பதும் 

குறிப்பிடுவது பொருந்தும் . 
சிங்கப்பூரில் ஒரு சாலைக்கு அவருடைய பெயர் இடப் 
பட்டிருக்கிறது . 
கத்தே பில்டிங் 

லோ வான் தேக் 
என்ற சீனக் கோடீசுவரரைச் 

சேர்ந்தது . 
மலேயாவில் 

மற்றொரு 

பெரிய செல்வர் 
ஆலிபூன் ஹுவா என்பவர் . இவரும் ஒரு சீனரே . 
இவர் டைகர் பாம் என்ற தலைவலி மருந்தைத் 
தயாரித்துப் பெரும் பொருள் ஈட்டியவர் . இதனால் 
இவருக்கு டைகர்பாம் மன்னர் என்ற பெயர் வழங்கி 
வருகிறது . இவர் ஹாங்காங்கிலும் மலேயாவிலும் 


இங்கே 


98 


என் பிரயாண நினைவுகள் 


பத்திரிகைகளை நடத்துகிறார் . இவருடைய 
பத்திரிகைகள் பிரிட்டிஷ் அரசியலாரின் மலேயாக் 
கொள்கையை ஆதரிக்காததால் , நாடு இல்லாத இந்த 
மன்னர் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் . 
மூன்று உலகங்கள் 

சிங்கப்பூர் என்றதும் என் நினைவிற்கு வருவன 
வற்றுள் அங்குள்ள மூன்று உலகங்களைப்பற்றியதும் 
ஒன்று . ஜாலன் * பசாரிலுள்ள நியூ வோர்ல்ட் 
( New World ) , கிம்செங்ரோடிலுள்ள கிரேட்வோர்ல்ட் , 
( Great World ), கேலாங் ரோடிலுள்ள ஹாப்பி 
வோர்ல்ட் ( Happy World ) ஆகியவையே இம்மூன்றும் .. 
இவை ஒவ்வொன்றும் ஏராளமான மின்சார விளக்கு 
கள் போடப்பட்ட திறந்த வெளிகளில் அமைக்கப் 
பட்டிருக்கின்றன . ங்கே 

நடனங்களும் , 
திரைப்படங்களும் துப்பாக்கியால் சுட்டுப் 
பெறும் போட்டிகளும் , தத்தம் ஊழ்வினையைச் 
சோதிக்கும் பற்பல சூதாட்டங்களும் , 
களும் , சிற்றுண்டிச்சாலைகளும் , சீனரின் சினிமா 
நாடகத் தியேட்டர்களும் உண்டு . 

குழு நடனங்களில் ஆடும் பெண்கள் சிங்கப்பூரில் 
ஆறு நூறு 

பேருளர் . தொழிலுக்கேற்ற நல்ல 
தோற்றம் இருப்பதற்காக இவர்கள் ஒவ்வொருவரும் 
மாதம் 155 வெள்ளி ( அதாவது 

ரூபாய் 245 ) 
தங்களை எழிலிகளாக்கிக் கொள்ளச் செலவிடு 
கின்றனர் . உடை , 

செருப்பு , தலைமயிரை 
ஜாலன் என்றால் மலாய் மொழியில் சாலை என்று 
பொருள் 


பரிசு 


கடை 


மலேயா 


90 


நான் 


ஒழுங்குபடுத்தல் , வாசனைப்பொருள்கள் வாங்குதல் , 
போக்குவரவுச் செலவு இவையே இவர்களுக்கு 
கேரும் பெரும் செலவினங்கள் ஆகும் . 
ரோங்கிங் 

என்ற மலாய் நடனத்தை இந்த 
உலகங்களிலேதான் 

கண்டுகளித்தேன் . 
இஃது திறந்தவெளியில் , ஒரு மேடையின் மீது நடை 
பெறுகிறது . இது ஒரு நுண்கலை . நடனம் ஆடுவோர் 
கால்களைச் சரியாக ஊன்றாமல் ஆடவேண்டும் . 
பெண்ணுக்கு மிக அருகில் ஆடவன் செல்லவேண்டும் ; 
ஆனால் அவளைத் தொட்டுவிடக் கூடாது . அவனிட 
மிருந்து தப்புவதற்கே அவளும் 

முயலுவாள் . 
இதைப்போன்ற நடனத்தை 

நடனத்தை நான் வேறெங்கும் 
காணவில்லை . 
மற்றச் சிறப்புக்கள் 

சிங்கப்பூரின் மற்றொரு சிறப்பு அது உலகத்தி 
னர் அனைவருக்கும் பொதுவான ஒரு 
( Cosmopolitan City ) இருப்பதாகும் . இந்தியர் , சீனர் , 
மலாய்க்காரர் , டச்சுக்காரர் , பிரிட்டிஷார் , பிலிப் 
பைன்காரர் , ஜாவாக்காரர் , 
எல்லா இனத்தவரும் வாழும் பெருமை சிங்கப்பூ 
ரைச் சாரும் . சிங்கப்பூரின் மொத்த ஜனத்தொகை 
10 லட்சம் . ஏழு லட்சம் பேருக்கு மேற்பட்ட சீனரும் , 
ஒரு லட்சத்துக்குட்பட்ட இந்தியரும் இந்நகரில் 
வசிக்கின்றனர் . 

சிங்கப்பூரின் நடுநாயகமான இடமாக விளங்கு 
வது ராபிள்ஸ் பிளேஸ் ஆகும் . இந்த மைதானத் 


நகரமாக 


அராபியர் 


ஆகிய 


100 


என் பிரயாண நினைவுகள் 


என்ற 


தைச் சுற்றிலும் புகழ்பெற்ற கடைகள் இருக்கின் 
றன . நகை விற்போர் , துணி வியாபாரிகள் , மற்றப் 
பொருள் விற்கும் கடைகள் எல்லாம் இங்கே உண்டு. 
பி . பி . டி . சில்வா என்ற நகைக்கடையினர் இளவரசி 
எலிசபெத் திருமணத்துக்குத் தாம் நகை அனுப்பி 
யதை 

விளம்பரப்படுத்துகின்றனர் . வாசிமல்ஸ் 
என்ற பட்டுத் துணி வியாபாரிகள் ஜீன் சிம்மன்ஸ் 

உலகப் புகழ்பெற்ற திரை நட்சத்திரம் 
தம் கடையில் பொருள்கள் வாங்கியதை விளம்பரப் 
படுத்துகின்றனர் . இங்குள்ள துணிக்கடைகள் அனைத் 
தும் சிந்தியர்களைச் சேர்ந்தவை . 

அருகிலுள்ள 
சிங்கப்பூரின் வால் ஸ்ட்ரீட்டாகிய மார்க்கட் தெருவி 
லுள்ள வட்டிக்கடைகள் நாட்டுக்கோட்டைச் செட்டி 
மார்களையும் , வங்குசாக் கடைகள் நாடார்களையும் 
சீனரையும் சேர்ந்தவை . ராபிள்ஸ் பிளேசிலுள்ள 
கட்டிடங்களில் சிலவற்றை கியான் சிங் என்ற இந்திய 
வணிகர் போர்க்காலத்தில் விலைக்கு வாங்கிவிட்டார் . 
எனவே , இன்னும் சில மாதங்களில் ராபிள்ஸ் 
பிளேசின் பெயர் கியான் சிங் பிளேஸ் என்று 
சிங்கப்பூர் நகராண்மைக் கழகத்தாரால் மாற்றப் 
பட்டால் , நான் வியப்படையமாட்டேன் . 


* 


கதம்பம் 


3 


சிங்கப்பூரில் இருப்பவை : - மூன்று விமான 
நிலையங்கள் , பல்லாயிரம் திரிஷாக்கள் ( சைகிளின் 
துணைகொண்டு மனிதன் இயக்கும் ஒரு 

வங்குசா என்பதற்கு மலாய் மொழியில் பலசரக்கு 
என்பது பொருள் . 


வகை 


மலேயா 


101 


ரிக்ஷாக்களுக்கு திரிஷா என்று பெயர் ) , பல நாட்டு 
நாணயங்களைக் குறைந்த விலைக்கு மாற்றுவதைத் 
தொழிலாக உடையோர் , சீர்கெட்ட கப்பல்களைச் 
செப்பனிடுவோர் , துபாஷ்கள் ( இது துவிபாஷி என் 
பதன் திரிபு ; இரு மொழி பேசுவோர் என்பது 
இதன் பொருள் ), பல ஆயிரம் காடிகள் ( மோட்டார் 
கார்கள் ) , ஓராயிரம் யூதர் , எப்போதும் 

ஒரே 
விதமான தட்பவெப்ப நிலை . 


எண்ணெய்க் 


சிங்கப்பூரில் இல்லாதவை : 
கிணறுகள் , கலைச்சிறப்பு , காக்கை . 


தொழிற்சாலைகள் 


ரப்பரால் ஓடு , மிதி போன்ற பலவிதப் பொருள் 
கள் செய்வது , மூலப்பொருளாகக்கிடைத்த ஈயத்தை 
ஏற்றுமதிக்குத் தக்கபடி பக்குவப்படுத்துவது , தேங் 
காய் எண்ணெய் உற்பத்தி செய்வது, சோப் உற்பத்தி 
செய்வது ஆகிய தொழில்கள் சிங்கப்பூரில் சிறப்பாக 
நடைபெறுகின்றன . ஸ்டாண்டர்டு ஆயில் கம்பெனி 
போன்ற அமெரிக்கக் குழுக்கள் சிங்கப்பூரில் உள் 

இவைகளுக்கு உதவியாயில்லாத எந்த 
அரசியலாரும் இன்றைய மலேயாவில் பல நாட்கள் 
நீடிக்க இயலாது . 


ளன . 


மிஸ் சிங்கப்பூர் 


அண்மையிலுள்ள ஆஸ்திரேலியாவைப் பின் 
பற்றிச் சிங்கப்பூரிலும் அந்த நாட்டின் சிறந்த 
அழகியைத் தேர்ந்தெடுக்கும் போட்டி நிகழ்கிறது . 
மிஸ்டர் சிங்கப்பூர் என்ற ஓர் அழகிய ஆண்மகனும் 


என் பிரயாண நினைவுகள் 


தேர்ந்தெடுக்கப்படுவது சிங்கப்பூரின் வழக்கமாகும் . 
ஆண்டுதோறும் எடை தூக்கும் போட்டி நிகழ்கிறது . 
நல்ல சதை வளர்ச்சியும் அழகிய உடலுறுப்புக் 
களும் உடையவர் இப்போட்டிகளில் 

கலந்து 
கொள்ளலாம் . வெற்றி பெறும் குமரனுக்கும் 
குமரிக்கும் பல பரிசுகள் வழங்கப்படுகின்றன . 


ஜோஹர் 


அக்கரையில் 


சிங்கப்பூரிலிருந்து மலேயாப் பெடரேசனுக்குச் 
சல்லுவோம் . நாம் 

நாம் முதலில் செல்லக்கூடியது 
ஜோஹர் இராச்சியத்துக்கே ஆகும் . பெடரேச 
னைச்சேர்ந்த இராச்சியங்களில் இது செல்வம் மிகுந் 
தது ; 

மிகப் பெரியது . இதன் தலைநகர் ஜோஹார் 
பாரு என்பது . பாரு என்பதற்குப் புதிய என்பது 
பொருள் . புதிய ஜோஹர் சிங்கப்பூர்த் தீவின் 
எல்லையில் நாம் முன்னரே குறிப்பிட்ட இணைப்புப் 
பாலத்தின் 

இருக்கிறது . மலே 
யாவில் இப்போது கம்யூனிஸ்ட் கட்சியின் நடவடிக் 
கைகளால் அமைதி குலைந்திருப்பதால் , மலேயாவில் 
வாழும் ஒவ்வொருவரும் தத்தம் படமுள்ள அடை 
யாளச் சீட்டைப் போலீசாரிடம் வாங்கி , எந்த இடத்தி 
லும் எந்த நேரத்திலும் வைத்திருக்க 

வேண்டும் ; 
உரிய அதிகாரிகள் கேட்கும் போது அதைக் காண் 
பிக்கவேண்டும் . இந்தச் சீட்டுக்களைப் பாலத்தில் 
சோதிக்கிறார்கள் . 

ஜோஹர்பாரு அழகிய கட்டிடங்களும் பெரிய 
மசூதியும் உடைய ஊர் . பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன் 


மலேயா 


103 


சிங்கப்பூரும் இந்த இராச்சியத்தின் பகுதியாகவே 
இருந்தது . ஜோஹர் சுல்தான்கள் பெரிய செல் 
வர்கள் . இவர்களுடைய பெயர்கள் மிக நீளமானவை . 
உதாரணத்துக்கு ஒன்று குறிப்பிடுவோம் : ஹிஸ் 
ஹைனஸ் இப்ரஹிம் இபின் அல்மர்சூம் சுல்தான் 
அபுபகர் , டி.கே. , எஸ் . பி . எம் . ஜே ., ஜி . சி . எம் . 
ஜி . , ஆர் . பி . ஈ ., ஐ.பீ. ஈ . , ஜி.சி.ஓ. சீ . இந்தச் 
சுல்தானைப் பற்றி ஜான்கந்தர் என்னும் அமெரிக்க 
ஆசிரியர் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் 
பின் வருமாறு எழுதியிருந்தார் : 

ஜோஹர் சுல்தான் செக்கோசுலவகியா 
வில் சுற்றுப் பிரயாணம் செய்தபோது 

அந்த 
நாட்டிலுள்ள நோய் தீர்க்கும் வல்லமையுடைய 
தீர்த்தங்களில் அவர் நீராட விரும்பினார் . நோய் 
இல்லாதவர்கள் அங்கே நீராட அனுமதிக்கப்படுவ 
தில்லை . தம் 

தம் விருப்பத்தை நிறைவேற்ற உறுதி 
காண்ட சுல்தான் நீராட 500 குரோனர் கட்டண 
மும் , அவருக்கு நோய் உண்டு என்று வைத்தியர் 
கொடுத்த உறுதி மொழிக்குப் பீஸ் 2000 குரோன 
ரும் செலுத்தினார் . 13 

" 
இப்போது சுல்தான்களுக்கு எல்லாம் சுல்தா 
னாக விளங்கும் பிரிட்டிஷ் கமிசனர் 

ஜெனரல் 
மால்கம் மாக்டனால்டு ஜோஹரிலேயே இருக்கிறார் . 
சிங்கப்பூரில் பதவிகளிலும் தொழில்களிலும் உள்ள 
சில வெள்ளையரும் ங்கேயே வாழ்கின்றனர் . 
ஜோஹரில் பிரிட்டிஷ் அரசியலாரின் வானொலி 
நிலையம் ஒன்று ஏராளமான செலவில் அமைக்கப் 
பட்டு வருகிறது . இந்தியா , பர்மா வானொலி நிலை 


104 


என் பிரயாண நினைவுகள் 


யங்கள் பிரிட்டிஷ் வானொலியின் நிகழ்ச்சிகளை 
அஞ்சல் செய்வதை விட்டுவிட்டதால் , இந்தப் பகுதி 
களிலுள்ள மக்கள் ஜோஹர் நிலைய வாயிலாகப் 
பிரிட்டிஷாரின் கருத்துக்களை அறிவார்கள் என்றும் 
அந்த அரசியலார் நினைக்கிறார்கள். 

மலேயா மக்களின் நல்லெண்ணத்தைப் பெறு 
வதற்காகப் பிரிட்டிஷார் தொடங்கி யிருக்கும் 
மற்றோர் ஆக்கவேலை பல்கலைக் கழகம் ஒன்றை 
ஏற்படுத்தி யிருப்பதாகும் . இதற்கு ஒருகோடி 
ரூபாய் வரை செலவாகி யிருக்கிறது . தமிழுக்கு ஓர் 
ஆராய்ச்சி நிலையம் இங்கே ஏற்படுத்தப்பட்டிருப்பது 
நமக்கு மகிழ்ச்சியைத் தரும் செய்தி . இந்திய மாண 
வர் பலர் இப் பல்கலைக் கழகத்தில் கல்வி பயின்று 
வருகின்றனர் . இந்தியப் பிரதிநிதியாயிருந்த திவி 
அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கப் பல்கலைக் 
கழக நிதிக்கு மலேயாத் தமிழர் பெருவாரியாகப் 
பொருளுதவி செய்திருக்கின்றனர் . 
கோலாலம்பூர் 

இப்போது மலேயா இந்தியக் காங்கிரசின் தலை 
வராக இருக்கும் திருவாளர் கா . இராமநாதன் அவர் 
களுடைய அழைப்புக்கிணங்க, நான் சிங்கப்பூரி 
லிருந்து கோலாலம்பூருக்குச் சென்றேன் . சிங்கப் 
பூர்ச் செட்டியார் சேம்பர் ஆப் காமர்சின் செயலாள 
ரும் எனது இனிய நண்பருமான திருவாளர் மு.ப. 
மு . சே . சுப்பையா செட்டியாரவர்களும் உடன் 
வந்தார்கள் . மலேயன் ஏர்வேஸ் விமானம் ஒன்றில் 
நாங்கள் பிரயாணம் செய்தோம் . மலேயாவில் வேறு 


மலேயா 


105 


விமானக் கம்பெனிகள் இல்லை . 200 மைலிலுள்ள 
கோலாலம்பூரை ஒன்றரை மணி நேரத்தில் 
அடைந்தோம் . 


மலேயாவில் மிகப் பெரிய நகரம் கோலாலம்பூர் . 
( இப்போது பெடரேசனில் சேர்க்கப்பட்டுள்ள 
பினாங்கு அதைவிடப் பெரிய நகரம் ) பெடரேசனின் 
தலைநகராகவும் செலாங்கோர் என்னும் இராச்சியத் 
தின் தலைநகராகவும் கோலாலம்பூர் இருந்துவருகி 
றது . மலேயாவில் , சுருக்கமான எழுத்துக்களில் 
எல்லாவற்றையும் குறிப்பிடுவது வழக்கமாகிவிட்டது . 
கோலாலம்பூரை எல்லோரும் கே . எல் . என்று தான் 
சொல்லுகிறார்கள் . இங்கே நல்ல ஹோட்டல்களும் , 
பெரிய கடைகளும் , கண்ணைக் கவரும் ரயில்வே 
ஸ்டேசன் கட்டிடமும் , அரசியல் அலுவலகங்களும் 
உள்ளன . இங்குள்ள பூந்தோட்டம் .... பொட்டானி 
கல் கார்டன் ஸ் ...இந்த நகருக்குச் சிறப்புத் தருகிறது . 
ஓய்வுக்கும் அமைதிக்கும் இது தக்க இடம் . 


கே . எல் . இன் ஜனத்தொகை ஒன்றரை லட்சம் . 
இது மலேயாவின் நடுநாயகமான ஊர் . தென்கோடி 
யும் வடகோடியும் இங்கிருந்து சம தொலைவிலேயே 
உள்ளன . மலேயாத் தீபகற்பத்தின் பெரிய துறை 
முகங்கள் சிலவற்றுள் ஒன்றிலிருந்து மற்றொன் 
றுக்கு ரயில் மார்க்கமாகவோ விமானத்திலோ 
செல்ல வேண்டுமானால் , வழி கே . எல் . வாயிலாகவே 
செல்லும் . கே . எல் . ஐச் சுற்றிப் பல கிராமங்களும் 
சில நகரங்களும் உள்ளன . கே . எல் . இல் சிறிய 
தாரு வானொலி நிலையம் உண்டு . இங்கிருந்து நான் 
ஒலிபரப்ப அன்பர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். 


106 


என் பிரயாண நினைவுகள் 


மலேயாவில் யாழ்ப்பாணத்தார் பல ஆயிரம் 
பேருளர் . இவர்களுடைய நலத்தைப் பேண ஒரு 
சங்கம் இப்போது தோன்றியிருக்கிறது . இவர்க 
ளுடைய உரிமைகளைக் காக்க இலங்கை அரசியலார் 
மலேயாவில் தம் பிரதிநிதியை நியமித்திருக்கின்ற 
னர் . 

இவர்களில் சிலர் அரசியலாரின் வேலையிலும் , 
பலர் ரயில்வே வேலையிலும் இருக்கிறார்கள் . யாழ்ப் 
பாணத்தாரின்றி மலேயா ரயில்கள் ஓடமாட்டா 

மலேயாவில் சொல்லுவதுண்டு. மலேயா 
ரயில்வேயின் தலைமையிடமாகிய கே . எல்.இல் மிகுதி 
யான யாழ்ப்பாணத்தார் வாழ்கின்றனர் . இவர்களும் 
நாட்டுக்கோட்டை நகரத்தார்களும் ஓய்வு நேரத்தில் 
சைவத்தையும் தமிழையும் வளர்க்கிறார்கள் . 


என்று 


மலாக்கா 


கே.எல் . இலிருந்து மலாக்காவுக்குச் சென்றோம் .. 
இது மேற்குக் கரையில் , சிங்கப்பூரிலிருந்து 110 மைலி 
லுள்ள ஒரு சிறு துறைமுகப்பட்டினம் . வரலாற்றுப் 
படி , இது மலேயாவிலேயே முதன்மையான நகரம் . 
ஒருகாலத்தில் , சிங்கப்பூரையும் பினாங்கையும்விட 
மலாக்கா முக்கியமாக விளங்கியது . 1511 முதல் 1640 

போர்ச்சுகீசியர் ஆட்சியும் , 1641 முதல் 
1796 வரை டச்சுக்காரர் ஆட்சியும் மலாக்காவில் 
நடந்தன . எனவே , இலங்கையில் திருக்கோணமலை 
யையும் , தமிழ் நாட்டில் தரங்கம்பாடியையும் 
போலவே , மலாக்காவிலும் இந்த ஆட்சிகளின் அறி 
குறிகளையும் , கோட்டையையும் , கிறிஸ்தவக் கோயில் 
களையும் , குறுகிய வீதிகளையும் யான் கண்டேன் . 


வரை 


மலேயா 


107 


மலாக்காவிலிருந்து இந்தோனேசியா மிக அரு 
கில் இருக்கிறது . இந்தோனேசியாவைப்போல , 
மலாக்காவும் டச்சுக்காரரிடம் இருந்தபோது , 
இந்தோனேசியாவில் ஒரு நகரம் பிரிட்டிஷாரிடம் 
இருந்தது . இருவல்லரசுகளும் இந்த நகரங்களை 
மாற்றிக்கொண்டதால் , மலாக்கா 1796 ல் பிரிட்டிஷ் 
ஆட்சிக்குள்ளாயிற்று . 1942 வரை 

இது , சிங்கப் 
பூரைத் 

தலைநகராகக் கொண்ட ஸ்ட்ரெயிட்ஸ் 
செட்டில்மெண்ட்சின் ஒரு பகுதியாக இருந்தது . 
இப்போது , இது பெடரேசனில் சேர்க்கப்பட் 
டிருக்கிறது . 


பாரிஸ் நகரிலுள்ளது போன்ற அணையா விளக்கு , 
அரசியலாரைச் சேர்ந்த அழகிய கட்டிடங்கள் , மிகப் 
பெரிய மருத்துவச்சாலை , நெல் வேளாண்மை , சீன 
வாடிக்கைக்காரர்களையுடைய ஓர் இந்திய உணவுச் 
சாலை , வானொலி நிலையம் , எருமை மாட்டு வண்டிகள் 
இவைகளையுடையது மலாக்கா . 


இந்தியாவுடனும் சீனாவுடனும் மலாக்கா மிகுதி 
யான உறவு உடையது . மலாக்காவின் முதல் அரசர் 
ஹிந்து மதத்தைத் தழுவியவர் . இந்தியரும் சீனரும் 
மலாக்காவில் பரஸ்பர அன்புடன் வாழ்கின்றனர் . 
மலாக்காச் செட்டியார்கள் என்ற ஒரு சாதியினர் 
இங்கே வாழ்கின்றனர் . மிளகு, கடுகு 

கடுகு போன்ற 
பொருள்கள் விற்க 400 ஆண்டுகளுக்கு முன்னர் 
இவர்கள் இந்தியாவிலிருந்து சென்றவர்கள் . ஒரு 
சிலரே மனைவி மக்களுடன் சென்றனர் . பிறர் மலாய்ப் 
பெண்களை மணந்தனர் . இன்றளவும் இவர்கள் 
ஹிந்துக்களின் பழக்கவழக்கங்களையே பின்பற்றி 


108 


என் பிரயாண நினைவுக 


கள் 


வருகின்றனர் . தமிழ்மொழியை இவர்கள் மறந்துவிட் 
டார்கள் கடந்த சில ஆண்டுகளில் இவர்களுக்காக 
ஒரு தமிழ்ப் பள்ளிக்கூடம் தொடங்கப்பட்டிருக் 
கிறது . இவர்கள் ஆங்கிலம் அல்லது மலாய் மொழி 
யைத்தான் வீட்டில் பேசுகின்றனர் . ஆறுமுகம் , 
சுப்பிரமணியன் , நமச்சிவாயம் , அலர்மேலு , வள்ளி 
யம்மை , தெய்வானை என்ற பெயர்கள் இவர்களுக்கு 
உண்டு. பெண்கள் வீட்டினுள் சீனரைப்போன்றும் 
வெளியே வரும்போது தமிழ்மக்களைப் போன்றும் 

உடுத்துகின்றனர் . இவ்வினத்தவரின் 
தொகை குறைந்துகொண்டே வருகிறது . 


உடை 


மலாக்காவில் நாட்டுக்கோட்டைச் செட்டியார் 
கள் சிலரும் இருக்கின்றனர் . தாம் கட்டியுள்ள 
சன்னியாசி மலை ஆண்டவர் கோயிலுக்கு இவர்கள் 
என்னை அன்புடன் அழைத்துச் சென்றனர் . இந்தக் 
கோயிலைச் சேர்ந்த நகைகளை எடுத்துக்கொள்ள ஜப் 
பானியப் போர்வீரர் வந்ததாகவும் கோயிலுக்குள் 
நுழைந்ததும் தம் வேலையை மறந்துவிட்டு அவர்கள் 
இறைவனை வழிபட்டுத் திரும்பிச் சென்றுவிட்டதா 
யும் கேள்விப்பட்டேன் . மலாக்காவுக்கு அருகில் 
உள்ள ஓர் ஊர் அலோர் காஜா என்ப . இது 
மரக்கட்டையால் செய்யப்படும் பாதக்குறடு 
களுக்குப் பெயர் 

பெற்ற இடம் . கல்லெல்லாம் 
மாணிக்கக் கல்லாகுமா ? கட்டையெல்லாம் அலோர் 
காஜாக் கட்டை ஆகுமா ? என்று அவைகளைப் 
பாராட்டுவதுண்டு. 


மலேயா 


109 


மூவார் 


மலாக்காவுக்கு அருகிலுள்ள மற்றோர் ஊர் 
மூவார் . சிங்கப்பூருக்கும் கே . எல் . க்கும் சமதொலை 
வில் மூவார் இருக்கிறது . மூன்று ஆறுகள் சேரும் 
இடத்தில் இந்த ஊர் அமைந்திருக்கிறது . எனவே 

நல்லூரைப் போலவே மூவாரும் நல்ல தமிழ்ச் 
சொல் ; தமிழ்நாட்டுப் பொறியியற்கலை வல்லார் 
( Engineer ) ஒருவர் தான் இப்பெயரைக் கொடுத்ததாக 
வும் கேள்விப்பட்டேன் . தமிழ் நாகரிகத்தின் சிறப் 
புக்கும் செல்வாக்குக்கும் அழியாச்சின்னமாக 
உள்ள மூவாரில் 12.000 மக்கள் வாழ்கின்றனர் . 
போரால் இந்த நகர் மிகவும் சேதப்பட்டது . 


வாழ்க்கை நிலை 

ஆண்டு தோறும் ஏழு லட்சம்டன் ரப்பர் 
உற்பத்தி ஆகறது . ரப்பர்த் 

தோட்டங்களில் 
இந்தியர் சீனர் பிரிட்டிஷார் அமெரிக்கர் ஆகியவருக் 
குச் சொந்தமானவையுள்ளன . 

அதாவது , மலாய்க் 
காரர்களைத் தவிர எல்லோருக்கும் அங்கே ரப்பர்த் 
தோட்டங்கள் இருக்கின்றன எனலாம் . பிரிட்டிஷா 
ருக்குச் சொந்தமான தோட்டங்கள் தவிர , மற்றத் 
தோட்டங்களும் பெரும்பாலும் பிரிட்டிஷாரின் மேற் 
பார்வையில் தான் இருந்து வருகின்றன . மலேயா 
வின் மொத்த ஏற்றுமதியில் சரிபாதி ரப்பரேயாகும் . 
ரப்பரின் விலை இப்போது மிகுதி . இவ்வளவு விலை 25 
ஆண்டுகளாக இருந்ததில்லை . ரப்பரில் பெரும்பகுதி 
அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாவதால் , மலேயா மூலம் 
பிரிட்டிஷ்பேரரசுக்கு ஏராளமானடாலர் செலாவணி 


110 


என் பிரயாண நினைவுகள் 


கிடைக்கிறது . ரப்பர் ஏற்றுமதியால் 

கிடைக்கும் 
வெளிநாட்டு நாணயத்தில் ஒரு பகுதிக்குப் பொருள் 
கள் இறக்குமதி ஆகின்றன . 60 லட்சம் மக்களே 
இருப்பதால் , பொருள்கள் 

பொருள்கள் கிடைப்பதில் அங்கே 
எவ்விதமான சிரமமும் ஏற்படவில்லை . 

மலேயாவின் தொன்மையான தொழில் சுரங்கங் 
களிலிருந்து ஈயம் எடுப்பதேயாம் . இச்சுரங்கங்களில் 
மூன்றில் ஒன்று சீனரைச் சேர்ந்தவை . ஆஸ்திரே 
லியரும் இத்தொழிலில் பெரும் மூலதனம் போட் 
டிருக்கிறார்கள் . இப்போது உலக ஈய உற்பத்தியில் 
பாதி ( அதாவது 50,000 டன் ) மலேயாவில் 
கிடைக்கிறது . மலேயாவின் மற்ற ஏற்றுமதிகள் 
பாக்கு சாம்பிராணி சவ்வரிசி 

ஆகியவை. 
மட்டரகமான மண்ணெண்ணெய் , வேறு சிலவித 
எண்ணெய்கள் , தேங்காய் எண்ணெய் , சிறு அளவு 
நிலக்கரி ஆகியவையும் மலேயாவில் கிடைக்கின்றன . 

மலேயா மக்களின் முக்கிய உணவு அரிசியே . 
அவர்களுக்குத் தேவைப்படும் அரிசியில் பெரும்பகுதி 
இறக்குமதி செய்யப்படுகிறது . மரவள்ளிக் கிழங்கை 
யும் பல பழங்களையும் அந்த மக்கள் உட்கொள்ளு 
கின்றனர் . ஆஸ்திரேலியாவிலிருந்து மிகுதியான 
பழங்கள் வருகின்றன . மலேயாவில் 

கிடைக்கும் 
பழங்களுள் குறிப்பிடத்தக்கவை அன்னாசிப்பழமும் 
டோரியனும் . டோரியன் என்பது முள் நிறைந்தது ; 
இதன் மணம் நெடுந்தொலைவிலும் கமழும் . இந்தப் 
பழம் கிடைக்கும் மாதங்களில் டோரியன் விழுவதைப் 
பார்க்கத் தோட்டங்களுக்குப் பலர் செல்லுவர் . பழம் 
பழுத்ததும் டோரியனைப் பறிப்பதில்லை . தானே 


மலேயா 


111 


விழும்வரை பொறுத்திருப்பது வழக்கம் . டோரியன் 
இரவில் தான் மிகுதியாக விழுகிறதாம் . டோரியன் 
பழம் யார் தலையிலாவது விழுந்து அவர் மாண்டால் , 
அந்த மரம் பட்டுவிடும் என்பது மலாய்க்காரர்களின் 
நம்பிக்கை . டோரியனை மலேயா வாழ்மக்கள் எல்லா 
வேளைகளிலும் உட்கொள்ளுகின்றனர் . டோரியன் 
வந்துவிட்டால் வங்குஸ்தான் , ரம்பொட்டான் 
போன்ற பழங்களை மக்கள் விரும்பி உண்பதில்லை. 

மலேயாவில் தொழிலாளர் நல்ல நிலையிலிருக் 
கின்றனர் . ரப்பர்த் தோட்டங்களில் வேலை செய் 
வோருக்கு நாளொன்றுக்கு 6 வெள்ளி ( ரூபாய் 9-8-0 ) 
சம்பளம் கிடைக்கிறது . எனைய தொழிலாளரும் நல்ல 
ஊதியம் பெறுகிறார்கள். 

மலேயாவைவிட உயர்ந்த வாழ்க்கைநிலை ஆசியா 
வில் வேறு எங்கும் இல்லை . 1941 - ல் சுகாதாரம் , கல்வி , 
போக்குவரவு வசதி , தபால் தந்தி வசதி ஆகியவற்றி 
லெல்லாம் ஆசியாவில் மலேயா முதலிடம் வகித்தது 
இன்று அங்கே 

நிலவும் அமைதிக்குறைவு 
மலேயாவின் முன்னேற்றத்தைத் தடை செய்திருக் 
கிறது . 

மலேயாவில் வறுமை இல்லை . அநேகமாய் 
எல்லோருக்கும் வேலை உண்டு . சிற்றூர்களிலும் 
உயர்நிலைப் பள்ளிகளும் மருத்துவச் சாலைகளும் 
கட்டப்பட்டிருக்கின்றன . சுலபமான வாழ்வு , வேறு 
பட்ட ஜனத்தொகை , 

உயர்கல்வியின்மை இவை 
மலேயாவில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு ஆதரவாக இருக் 


கின்றன . 


சுகாதாரக் குழுக்கள் (சானிட்டரி போர்டுகள் ) 
மக்களின் உடல் நலம் கெடாதபடி ஆவன 

செய் 


112 


என் பிரயாண நினைவுகள் 


கின்றன . கிணறுகள் அனைத்துக்கும் எண் கொடுக் 
கப்பட்டிருக்கிறது . கிணற்று நீரில் இரசாயனத்தூள் 
போடப்படுவதாயும் , ஒவ்வொரு கிணற்றைச் சுற்றி 
லும் வடிகால் வெட்டி கழிவுநீரால் நோய் பரவா தபடி 
தடுக்க டி . ட்டி . போடப்படுவதாகவும் நான் 
கேள்விப்பட்டேன் . 
மலாய்க்காரர் 

பெடரேசனின் ஜனத்தொகை 50 லட்சம் . இதில் 
சரிபாதிப்பேர் மலாய்க்காரர் , 19 லட்சம் பேர் சீனர் , 
5 லட்சம் பேர் இந்தியர் . ஒரு லட்சம் மலாய்க்காரர் 
மட்டுமே சிங்கப்பூரில் இருக்கின்றனர் 
வாகனங்களை இயக்குவது , தோட்டவேலை , மீன்பிடிப் 
பது ஆகியவற்றிலேயே மலாய்க்காரர் மிகுதியாக 
ஈடுபடுவர் . 

கிராணி புசார் ( அதாவது ஹெட் 
கிளார்க் ) பதவியில் மலாய்க்காரர் பலர் உள்ளனர் . 
மேற்கூறிய வேலைகளில்லாத மலாய்க்காரர் தம்பி 
யாக இருப்பர் . தம்பி என்பது ஆபீஸ் பியூன் " 
வேலை போன்றது . மூளையைப் பயன் படுத்தும் வேலை 
யை இவர்கள் விரும்புவதில்லை . துன்பத்தை இவர்கள் 
பொருட்படுத்துவதில்லை ; உரத்த குரலில் இவர்கள் 
பேசுவதில்லை . இவர்கள் சுகவாழ்வில் விருப்புடைய 
வர்கள் ; தற்பெருமைப்படுபவர்கள் ; பிறர்மீது பொறா 
மைப்படாதவர்கள் ; கவலையில்லாதவர்கள் . இவர்க 
ளுடைய மனப்பானமையை டிடா அப்பா ( தீராப்பா ) 
என்பதிலிருந்து அறியலாம் . இச்சொற்றொடருக்கு 
அதைப்பற்றிப் பரவாயில்லை என்று பொருள் . 

மலாய்க்காரருள் ஒரு சிலர் மட்டுமே நகரங்களில் 
வாழ்கின்றனர் . மற்றையோர் காம்போங் என்னும் 


மலேயா 


113 


கிராமங்களில் அத்தாப்பு ஓலையால் செய்யப்பட்ட 
வீடுகளில் குடியிருக்கின்றனர் . இவர்கள் மஞ்சள் 
நிறத்தவர் , குட்டையானவர்கள் . ஓரிருவர் நீங்கலாக 
எல்லா மலாய்க்காரரும் 

இஸ்லாம் மதத்தைச் 
சேர்ந்தவர்கள் . இவர்கள் பர்தா 

முறையைப் 
பின்பற்றுவதில்லை. மலாய்க்காரருக்கு விருப்ப 
மானவை : ஹிந்திப் பாட்டு , பூனை , பிற்பகலில் உறங்கு 
வது , பகட்டான ஆடை அணிவது , சுல்தான்கள் . 


மலாய்க்காரரிடம் தேசீய உணர்ச்சி வலுக்க 
வில்லை . இவர்கள் இன்னும் பட்டாளத்தில் புகவில்லை . 
சீனரோடோ இந்தியரோடோ வாழ்க்கைப் போட்டி 
யில் வெற்றி பெறுவதென்பது இவர்களால் இயலாது . 
கிராமங்களில் கூட 11 கடைகள் இருந்தால் ,, 

10 
கடைகள் சீனராலும் 11 ஆவது கடை இந்தியராலும் 
நடத்தப்படும் . ஆரஞ்சுப் பழத்தைக்கூடத் தம் 
நாட்டிலிருந்து இறக்குமதி செய்து விற்றுப் பிழைக் 
கும் சீனருக்கும் 

உல்லாச வாழ்க்கையில் 
ஈடுபடும் மலாய்க்காரருக்கும் பொதுவான பண் 

புகள் 
எங்ஙனம் இருக்க முடியும் ? மேலும் , 

சீனருள் 
ஒற்றுமை மிகுதி . அவர்கள் தங்களுக்குள் ஒருவரை 
ஒருவர் காட்டிக் கொடுப்பதில்லை . ஒரு சீனரிடம் 
மற்றொரு 

சீனரைப்பற்றி ஏகாவது கேட்டால் 
தெரியாது என்று சொல்லி விடுவார்கள் . 


மலேயாவுக்குச் சுதந்திரம் கிடைத்தால் சீன 

ஏற்படும் என்றும் , அதைவிடப் 
பிரிட்டிஷ் ஆட்சி மேல் 

மலாய்க்காரர் 
நினைக்கிறார்கள் . எக்காரணத்தாலாவது , 


என்றும் 


114 


என் பிரயாண நினைவுகள் 


பிரிட்டிஷார் மலேயாவைவிட்டு வெளியேறி 
னால் , மலேயாவை இந்தோனேசியாவுடன் ஐக்கியப் 
படுத்திவிட வேண்டுமென்றும் மலாய்க்காரர்கள் 
விரும்புகிறார்கள் . இந்தோனேசியருள் 100 க்கு 90 
பேர் முஸ்லீம்கள் ; மலாய்க்காரர் அனைவரும் முஸ்லீம் 
கள் . போர்னியோ , பிலிப்பைன்ஸ் மக்களைப் 
போலவே மலாய்க்காரரும் இந்தோனேசியரும் 
போலினீசிய இனத்தின் வழித் 

இனத்தின் வழித் தோன்றல்கள் . 
இப்போது கலந்துவிட்ட டச்சு வார்த்தைகளை நீக்கி 
விட்டுப் பார்த்தால் மலாய்மொழியைப் போலவே 
ஜாவா மொழியிலும் வடசொற்கள் மிகுதியாக 
உள்ளன . எனவே மத , இன , மொழி ஒற்றுமை 
களால் இந்தோனேசியருடன் இரண்டறக் கலந்து 
விடவேண்டுமென்ற கொள்கை மலாய்க்காரரிடம் 
உண்டு. 


மலாய் மொழி 


அராபி மொழியைப் போல , மலாய் மொழியிலும் 
எழுத்துக்கள் வலதுபக்கமிருந்து இடதுபக்கம் 
எழுதப்படுகின்றன . இப்போது பெரும்பாலும் 
இம்மொழி ஆங்கில எழுத்துக்களில் ( Roman Script) 
எழுதப்பட்டுவருகிறது . மலாய் மொழி 

கற்றுக் 
கொள்வதற்கு எளிது . எனவே , மலாய் நாட்டின் 
பொதுமொழியாக அது விளங்கி வருகிறது . ஒரு சீனர் 
மற்றொரு சீனரோடு மலாய்மொழியில் தான் பேசுவது 
வழக்கம் . ஒரு தமிழர் ஒரு சீக்கியரோடு பேசுவதும் 
மலாயில் தான் . மலாய் தமிழ் மொழியோடு உறவு 
கொண்டது . கப்பல் , ரோதை , ஆச்சி , லட்சம் , மங்கு , 


மலேயா 


115 


சம்பான் , ராஜா , மந்திரி , கழுதை, படகு , ராஜஸ்திரீ 
போன்ற சொற்கள் மலாய் மொழியிலும் உள்ளன . 


சீனர் 


மலேயா சீனாவுக்கு அருகில் உள்ள நாடு . 
இருநாடுகளுக்குமிடையே கப்பல் போக்குவரத்து 
மிகுதியாக இருக்கிறது . விமானத்தில் சீனாவிலிருந்து 
புறப்பட்டால் , 10 -மணி நேரத்துக்குள் மலேயாவை 
அடைந்துவிடலாம் . தவிரவும் , மலேயா போதிய 
ஜனத்தொகை இல்லாத நாடு , வளம் மிகுந்தது . 
அருகிலுள்ள ஏழ்மையான நாடுகளில் 

வாழும் 
மக்களைத் தன்னகத்தே இழுக்கும் சக்தி அதனிடம் 
உண்டு. க்காரணங்களால் , சீனர் மலேயாவில் 
மிகுதியாக இருப்பது தவிர்க்க முடியாதது ஆகும் . 
ஜனத்தொகை வளர்ச்சி சீனரிடையே விரைவாக 
நிகழுவதுண்டு. சில ஆண்டுகளில் அவர்கள் பெரும் 
பான்மையோராகி விடுவது 

இது தான் 
இன்றைய 

மலேயாவின் பெரும் பிரச்சினையாக 
ருக்கிறது . மலேயா சீனாவாக ஆகிவிடுவதைத் 
தடுக்கப் பல முயற்சிகள் நடந்து வருகின்றன . 
இவற்றுள் முதன்ன 

முதன்மையானது , புதிதாகச் சீனர் 
குடியேறுவது கடை 

செய்யப்பட்டிருப்பதாகும் . 
கள்ளத்தனமாகக் குடியேற்றம் 

சிறு 
அளவில் நடந்து கொண்டு வருவதாகத் தெரிகிறது . 


எளிது . 


ஆனால் , 


29 லட்சம் சீனரில் , 7 லட்சத்துக்கு மேற்பட்டவர் 
சிங்கப்பூரில் வாழ்வதால் , மலேயாப் பெடரேசனில் 
அவர்கள் சிறுபான்மையோராகவே இருப்பார்கள் . 


116 


என் பிரயாண நினைவுகள் 


மலேயாவாழ் சீனருள் பல சாரார் உள்ளனர் . 
இவர்களை இரு பொதுப் பிரிவுகளாகப் பாகுபாடு 
செய்யலாம் . ஒன்று , கடந்த சில ஆண்டுகளில் 
சீனாவிலிருந்து வந்தவர்கள் ; மற்றொன்று மலேயா 
வில் பிறந்து வளர்ந்த சீனர் ( ஸ்ட்ரெயிட்ஸ்பார்ன் 
சைனீஸ் ). இவர்கள் சீனாவைப் பார்த்ததில்லை . சீன 
மொழியும் இவர் அறியார் . 


சிங்கப்பூரில் ஒரு திரிஷாவிலோ டாக்சிகாரிலோ 
சென்றுகொண்டிருக்கும் போது , மிகுதியான ஜன 
நெருக்கமும் , கூடு தலான அசுத்தமும் , குறுகிய 
தெருக்களும் ஓரிடத்திலேயே காணும்போது , அது 
தான் சைனா டவுன் என்று முடிவு செய்துவிடலாம் . 
இங்கே பலவிதமான உணவுச் சாலைகள் உண்டு. 
மோட்டார்கார் குழுக்கள் நடத்துவதில் சீக்கியர் 
சிறந்து விளங்குவது போலவே , சிற்றுண்டிச்சாலை 
கள் நடத்துவதில் சீனர் திறமையுடன் விளங்குகின்ற 
னர் . மலேயா நாட்டின் பெருஞ்செல்வர் சிலர் 
சீனசே என்பதை 

முன்னரே குறிப்பிட்டிருக் 
கிறோம் . ஏனைய 

ஏனைய சீனரும் பிற இனத்தவரைவிட 
நல்ல பொருளாதார நிலையில் இருக்கின்றனர் . சீனர் 
அனைவரும் காய்கறித்தோட்டம் அமைப்பதில் 
லுநராக இருக்கின்றனர் . வியாபாரிக 

வியாபாரிகளாகவும் , 
பல் வைத்தியர்களாகவும் , அரசியலாரின் ஊழியராக 
வும் , தொழிலாளராகவும் வழக்கறிஞராகவும் சீனர் 
பல்லாயிரவர் வாழ்க்கை நடத்துகின்றனர் . திரிஷா 
இயக்குவதும் சீனருக்கே உரிய தொழில்போல் தென் 
பட்டது . மலேயா நாடு முழுவதும் கித்தாக்கடைகளைச் 
சீனரே நடத்துகின்றனர் . கித்தாக்கடை என்பது 


மலேயா 


117 


ரப்பரை வாங்கி விற்கும் தரகுமண்டி போன்றது . 
மலேயாவின் வாணிபத்தில் சீனரின் பங்கு என்ன 
என்பதை அவர்கள் பயன்படுத்தும் நிறுத்தலளவை 
மட்டுமே மலேயாவில் வழங்கி வருவதிலிருந்து அறிய 
லாம் . விலைவாசிகள் பீக்கல் கணக்கில் தான் சொல் 
லப்படுகின்றன . 100 கட்டி கொண்டது ஒரு பீக்கல் , 
அதாவது 133 பவுண்டுக்குச் சமமானது . 


சீனரின் பெரிய பிரச்சினை எப்படித் தம் குழந் 
தைகளுக்கு உணவு அளிப்பது என்பதே .. ஒரு 
டஜன் குழந்தைகளிருப்பது அவர்கள் குடும்பங்களில் 
சாதாரணக் காட்சி . பெற்றோர்கள் குழந்தைகளை 
எண் வரிசைப்படி அழைப்பதும் உண்டு. 


சீனரின் புத்தாண்டு விழாவன்று நான் சிங்கப் 
பூரில் இருந்தேன் . அன்று அவர்கள் தம் உறவினரை 
யும் நண்பர்களையும் காணச் சென்றனர் . பழைய 
கணக்குகளைத் தீர்த்தனர் . சிவப்பை அவர்கள் 
மங்கள நிறமாகக் கருதுவதால் , சிவப்புப் பூக்களை 
வாங்கினர் . பெண்கள் தலை அலங்காரக் கடைகளுக் 
குச் சென்று தம்மீது பல பூச்சுக்களைத் தடவிக் 
கொண்டனர் . பல நாட்களுக்கு முன்பே பல் இழந்த 
வர்கள் அன்று தான் தங்கப்பல் கட்டிக்கொண்ட 


னர் . 


இந்தியர் 


பெடரேசனில் 5 லட்சம் இந்தியரும் சிங்கப்பூரில் 
ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட இந்தியரும் இருக்கின்ற 
னர் . 1941 ல் 8 லட்சத்துக்கு மேற்பட்டவர் இருந்த 


118 


என் பிரயாண நினைவுகள் 


என 


னர் . இரண்டு லட்சம் பேர் தோட்டத்தொழிலாளர் . 
மேலும் 4 லட்சம் பேர் பலதரப்பட்ட தொழில் 
களில் இருக்கின்றனர் . இவர்கள் செய்யாத தொழில் 
அல்லது பார்க்காத வேலை 

இல்லை 

எனலாம் . 
இந்திய அரசியலார் வெளியிட்ட 

கணக்குப்படி 
இப்போதிருக்கும் இந்தியருள் 20,000 பேரே வட 
இந்தியர் . வட இந்தியர் 

அரசியலார் தம் 
அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதில் , சில நூறு பேர் 
தவிர எல்லோரும் சீக்கியர்கள் . இந்தியாவுக்கு 
வெளியே சீக்கியருடைய மதஸ்தாபனம் சிங்கப்பூரில் 
மட்டுந்தான் இருக்கிறது . சீக்கிய மதத்தைப்பற்றிப் 
புத்தகங்களும் பத்திரிகைகளும் இது வெளியிடு 
கிறது . ஏழை 

மாணவருக்கு உதவிச் சம்பளம் 
தருகிறது . 

சீக்கியர் மலேயாவில் 
லிப்ட் இயக்குபவராகவும் , போலீஸ்காரராகவும் , 
காவற்காரராகவும் 

பணியாற்றி வருகின்றனர் . 
பெருஞ் செல்வர் பலரும் சீக்கியருள் உள்ளனர் . 


மின்சார 


18 


பம் 


Nad 


1080qo 


